திருக்குறள் 
THIRUKKURAL 


With English Verses 


2004 


English Verses : 
AGAMUDAI NAMBI 


OL017 ] 

21 


திருக்குறள் 
THIRUKKURAL 
( With English verses ) 


English Verses : 
Er.K.C. Agamudai Nambi , B.E., M.A., 


Vanji Malar 
864/2 , Marudhupandiar Street, Anbu Nagar, 

Madurai - 625 020 . 


BIBLIOGRAPHICAL DATA 


நூலின் தலைப்பு 
பொருள் 
ஆங்கில உரை 
பதிப்பு 


: திருக்குறள் ( ஆங்கில உரையுடன் ) 
: நல்லொழுக்கம் கூறும் தமிழ்ப்பனுவல் 
: க.சி. அகமுடை நம்பி 
: இரண்டாம் பதிப்பு ( சீர்செய்யப்பட்டது ) 

டிசம்பர் , 2004 
: ரூ . 150 / 
: மருதுபாண்டியர் அச்சகம் , மதுரை - 3 


விலை 


அச்சாக்கம் 


: 


. 


Name of the Title 
English Verses by 
Subject 
Edition 


. 


Publisher 


THIRUKKURAL ( with English Verses ) 

K.C. Agamudai Nambi 
: Ethical Classic of Tamil Literature 

Second & Revised Edition , Dec. , 2004 
: K.C. Agamudai Nambi 

"" Vanji Malar " 
864/2 , Marudhupandiar Street 
Anbu Nagar, Anna Nagar 
Madurai - 625 020 . 
Ph : 0452-2529910 
K.C. Agamudai Nambi 

18.6 Kg Maplitho 
: 353 
: Eye Catcher, Madurai - 7 

1x8 Demmil 

11 points 
: Marudhupandiar Achagam , Madurai - 3 

Perfect binding 
Rs.150/ 





Copy Right 
Paper Used 
Pages 
Typesetting & Wrapper Design 
Size of the Book 
Size of letters 
Printers 
Binding 


: 





. 


Price 


. 


வெளியீட்டாளரின் எழுத்து மூலமான அனுமதி இல்லாமல் இந்த நூலை மறுபதிப்பு 
செய்யவோ , வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கவோ கூடாது . 
Copies of this book can also be got from Mr. T.V. Prasad Rao , 29 , Eswari Nagar , Tirunagar, 
Madurai - 625 006 . 


3 


செந்தமிழ் அந்தணர் , புலவர் இரா . இளங்குமரன் 
திருவள்ளுவர் தவச்சாலை 
அல்லூர் - 620 101 
திருச்சி மாவட்டம் . 


அகமுடை நம்பியார் 


தமிழ் எவருக்குச் சொந்தம் ? 

தமிழ்ப் பிறவியர் எவருக்கும் சொந்தம் ! தமிழ் 
மண்ணுக்குச் சமயப் பரப்பாளராக வந்த அயன் மொழியார் , 
அயல் நாட்டார் , தமிழில் தோய்ந்து தமிழ்ப் பிறவியர்க்கும் 
வழிகாட்டியாகிய சிறப்பும் இம்மண்ணுக்கு உண்டு ! 

இம்மண்ணின் வளத்தால் வாழ்ந்து , இம்மண்ணின் 
மைந்தர் உழைப்பால் சிறந்து திகழ்வாரும் , நன்றி 
மறந்தோராய்த் தமிழ்க்கேடு புரிதல் நடைமுறையும் உண்டு . 

தமிழால் வாழ்வாரினும் தமிழுக்காக வாழும் 
வாழ்வினர் , பாராட்டுக்கு உரியர் அல்லரோ! கற்ற துறையும் 
உற்ற துறையும் வேறாகப் , பெற்ற அன்னைத் தமிழுக்குக் 
குறைவிலாக் கடனாற்றுதலை நோன்பாகக் கொண்டவரை 
எண்ணினால் , அவருள் இடம்பெறுவாருள் சீரிய ஒருவர் 
க.சி. அகமுடை நம்பி அவர்கள் . 

நம்பி அவர்கள் , பொறிஞர் ; மண்வளம் நீர்வளம் வலல 
பொறிஞர் ; அதே பொழுதில் தமிழ்வளம் செறிந்த அறிஞர் ; 
திருக்குறளின் தோன்றல் ; மெய்யுணர்வின் மேம்பாட்டாளர் . 

தமிழ்நெறி விளக்கமாம் திருக்குறளில் தோய்ந்து 
தோய்ந்து ஆய்ந்தவர் நம்பி . அதன் விளைவு , திருக்குறள் 
மூலமும் விளக்கமும் ஆங்கிலப் படைப்பாகி உலகப் 
பொருளாய் உலாவரச் செய்தார் . வள்ளுவன் தன்னை 
உலகினுக்கே தந்து என்பதைத் தம் செயலால் 
நிறைவித்தார் . 

உலகப்புகழ் பெற்ற மெய்யுணர்வாளர் சே.கி. ( J.K. ) 
அவர்கள் பொழிவுகளையும் படைப்புகளையும் துருவித் 
துருவி ஆய்ந்து , தமிழ் மண் வளமாய் வாய்த்த தண்ணந் 
தமிழ்க்குறளுடன் ஒப்பிட்டு உயரிய பெரிய நூல் யாத்தார் . 
எம்மொழியில் ? தாய்த் தமிழ் மொழியில் ! 


4 


ஆங்கிலத்தில் ஆக்கியது ஒன்று ; 

ஆங்கிலத்தில் இருந்து தமிழில் தேக்கியது 
மற்றொன்று ! 

கொண்டும் கொடுத்தும் மொழிவாணிகம் செய்து , 
வாணிகம் செய்வார்க்கு வாணிகமாய்த் திகழ்கிறார் . 

தமிழ் நலம் , தமிழர் நலம் எனத் தலைக்கொண்டு 
திகழும் இதழ்களிலெல்லாம் தம் மெய்யியல் , ஆய்வியல் 
கட்டுரைகளை வரைந்து , மொழிநலப் பரப்பாளியாகத் 
திளைக்கிறார் . 

அகமுடை நம்பியார் புலமைச் செல்வர் மட்டுமல்லர்; 
புலமையரின் தோழமையர் ; நெட்ட நெடிய தொடர்பினர் . 
நேயத்தின் எல்லை காட்டும் நெஞ்சர் . 

கொண்ட கருத்தை கொள்ளை கொள்ள உரைக்கும் 
பொழிவர் ; நாவன்மையர் ; அவர்தம் செம்மாந்த 
செயல்வன்மைச் சான்று , செயற் பொறிஞராகத் திகழ்ந்தமை 
மட்டுமன்று ; வள்ளுவத் தோன்றலுக்கு வனப்புமிக்க 
சூழலில் மாளிகை எடுத்து , காவும் கழனியும் பெருக்கி , 
ஆய்வும் பரப்பலும் மேற்கொண்டுள்ள மேதகைத் 
தொண்டாகும் . 

“ தொண்டலால் துணையும் இல்லை 
என்பது அப்பரடிகள் வாக்கு . 

“ தொண்டர்தம் பெருமை சொல்ல வொண்ணாதே 
என்பது ஒளவையார் வாக்கு . 

ஈட்டிய வெல்லாம் இவற்றுக்கெனக் காட்டிவரும் 
தேட்டாளர் திருமிகு அகமுடை நம்பியார் தமிழ்ப்பற்றுமை 
யுடையார் தமக்கெல்லாம் அகமுடை நம்பியாராம் ! 

நம்பியாரின் நல்லாக்கப் பணிகளில் நாளும் 
பொழுதும் தோய்ந்து வாழ்த்தும் தவச்சாலை , மேலும் மேலும் 
பல்குக , மல்குக என வாழ்த்திப் பெருமை கூர்கின்றது . 

இன்பமே சூழ்க ! 

அன்புடன் 
இரா . இளங்குமரன் 

26-12-2004 


5 


முனைவர் . தமிழண்ணல் 


மதுரை 


வாழ்த்துரை 


உலகில் பல்வேறு மானுட விழுமியங்கள உள ; சமய 
மெய்யியல் தத்துவங்கள் உள . அவரவர் நாடு மொழி இனச் 
சூழல்களுக்கும் நாகரிகப் பண்பாட்டுக்கும் ஏற்ப அவை தோன்றி , 
வளர்வன . 


வைதிகம் வேதவழிப்பட்டது . வேதம் மறை எனப்பட்டது . 
வருணாசிரம தருமம் , தீண்டாமை , கொலை வேள்வி மூன்றும் 
மனிதம் ஏற்க இயலாதன . இத்தீமைகளை , மறைபொருளாக்கிக் 
கொண்டு , நல்லவைபோல் காண்பித்து , பாரத நாடு சீரழிக்கப்பட்ட 
போது , புத்த சமண சமயங்கள் வட நாட்டில் தோன்றின . 
தென்னாட்டில் திருவள்ளுவர் தோன்றினார் . இத் தீமைகள் 
அனைத்தையும் திருக்குறள் சொல்லுக்குச் சொல் , தலையில் 
அடித்தாற் போல மறுத்தெழுதப்பட்டது . 


இன்று வள்ளுவச் சிந்தனைகளைத் தமிழர்களே, முற்றிலும் , 
அதன் உள்ளார்ந்த உண்மைகளுடன் அறிந்தாக வேண்டும் . 
பெரும்பாலான உரைகள் திருக்குறள் மூலத்திற்கு இட்ட திரைகளே . 
இந்நிலையில் வள்ளுவரின் ஆழ்ந்திருக்கும் கவியுளம் கண்டு , 
தமிழிலும் எழுதி , ஆங்கில ஆக்கமும் செய்து , இந்தியப் 
பெருமொழிகளிலும் இவை கொண்டு தரப்பட வேண்டும் . இந்தியத் 
தேசிய நூலாக திருக்குறள் ஏற்கப்படும் காலமே , இந்திய நாடு 
உருப்படும் காலமாகும் . அதற்கு இத்தகைய ஆங்கில ஆக்க 
நூல்கள் உறுதுணையாகும் . 

வேளாண் பொறியாளர் க.சி. அகமுடை நம்பி , 
திருக்குறளே சிந்தனையாகவுள்ளார் . அதன் ஆங்கில ஆக்கத்தை 
முன்பு வெளியிட்டார் ; இப்போது அதனையே செம்மைப்படுத்தி 
வெளியிடுகிறார் . திருக்குறளுக்குப் பல ஆங்கில மொழி 


6 


பெயர்ப்புக்கள் வந்திருந்தாலும் , அப் பெரியாரிடம் அணிமையில் 
அழைத்துச் சென்று , இனங்காட்டக் கூடியது இந்நூல் . இவருடைய 
Management Philosophy of Thiruvalluvar எனும் நூல் மிகுந்த 
சிறப்புடையது . ஜே.கிருஷ்ணமூர்த்தி தொடங்கி , வேறு யாருடைய 
எந்த நூலைக் கற்றாலும் அதைக் குறள் நெறியுடன் சேர்த்துச் 
சிந்திப்பது இவருக்குத் தனி இயல்பு. அதனால் திருக்குறளால் 
இவரும் இவரால் திருக்குறளும் உலகறியப்பட்டுப் பாராட்டுமளவு , 
இன்னும் பல நூல்களை இவர் ஆங்கிலத்திலும் தமிழிலும் எழுதுவார் 
என எதிர்பார்க்கலாம் . அவருக்கு என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் ! 


தமிழன்னால் 


ஏரகம் , வண்டியூர்ச்சாலை 
மதுரை - 625020 


7 


Prof. M.L. Thangappa 
7 , Eleventh Cross , Avvai Nagar , 
Pondicheri - 605 008 


A DELIGHTFUL TRANSLATION 


Here is another translation of the famous Tamil ethical 
classic Thirukkural. Thiru . K.C. Agamudai Nambi has done it . 


It may be asked whether one more translation is 
necessary when there are many English translations already 
available . To which , I would answer that as far as literary 
works are concerned , the question of necessity does not arise. 
A good book is written more out of inner compulsion than 
out of any external necessity. A work of art is born ; not made . 
The heart and not the intellect is behind it . 


This is true of a good literary translation also . 


I do not speak of a professional translator here . Nor 
do I speak of some one who wants to gain a big name for 
himself . Their works will betray themselves . But on going 
through the translation of Thiru . Agamudai Nambi, I have 
felt that this is a different kind of translation - a work born 
out of love , out of a pure joy of creation . 

I do not know Thiru . Agamudai Nambi personally. I 
only happened to know him quite recently through a book of 
his , and I have two letters from him since . That is all. But the 
pleasure or delight which this translation has given me makes 
me think that not anything else , but the love he has for 
Thirukkural, and the joy he has derived from reading it have 
made him launch on this translation . And also I could feel in 
this translation the joy of creation which the translator must 
have felt while doing it . 


Yes, I could feel the joy of Thirukkural coursing through 
the veins of Thiru . Agamudai Nambi and filling his work with 


8 


beauty. And that joy is a great creative force without which 
no good work is possible . The words carry not only the 
meaning , but the inner glow of enlightenment received by 
the translator in his involvement with Thirukkural. 


It is said of the King James version of the Bible that 
it is not only a holy scripture , but a good piece of literature . 
The same can be said of our Thirukkural which is not only an 
ethical work , but a work of literature . This quality of literature 
is passed on to his translation by Thiru . Agamudai Nambi. 

Thirukkural is written in the Tamil Couplet ( KURAL ) 
form and a few of its translators have adopted the same form 
for their work . I have read a couple of such translations , but 
they are not appealing to me . Not only does the couplet form 
carry not even half of the weight of the original , but the 
rhymes also look artificial. 

Thiru Agamudai Nambi has given up the couplet form 
and has chosen to express himself in free - verse , lines varying 
from one Kural to another. Let me quote here what he himself 
has said about adopting a more elaborate form . 

" The ancient Tamil poetess Avvaiyar said that 
Thiruvalluvar pierced an atom , injected the seven seas into 
it and compressed it to what we have now as Kural. Such an 
abnormal density , each couplet of Thirukkural is having. 
Translation of such dense couplets into other languages will 
naturally call for more words than the original text ." 

However, be it brief or elaborate , the important thing 
about a translation is its readability. Readability means a 
simple and lucid language which the native speakers of that 
language must appreciate . Many of the English translations 
of our classical Tamil works including Thirukkural have not 
aroused any interest in world circles because they are not 
wirtten in modern , readable English . When the language 
used is not appealing to the native speakers of English , the 
works are brushed aside as sub - standard . Herein lies the 
importance of Thiru . Agamudai Nambi s translation which 


9 


is delightfully readable . The phrases are well chosen and 
the style has a poetic beauty . And we agree with the 
translator when he says " The present translation is an 
attempt to bring out the Tamil text of Thirukkural into English 
in complete form with its everlasting flavour and beauty and 
also with the sense of sobriety and nicety ,... ... in order to 
render justice to the original." 


Of course , Thiru Agamudai Nambi has rendered 
justice to the original with his excellent translation . When 
we , native Tamils read this translation in English , we do not 
at all feel that we are reading a translation . We feel that we 
are reading the Original Tamil text itself ! 

Here are a few examples of such fine , faithful 
translation : 


" But for the falling of raindrops 
it would be hardly possible to see 
even a sprout of green grass " 


Kural 16 


The righteous indignation of great men 
who have elevated themselves to the mount of 

goodness 
is unbearable 
though it is momentary . 

Kural 29 


That alone is real happiness 
which springs up from the power of goodness; 
all else are something else 
devoid of any praise. 

Kural 39 


If one s duty to society 
results in one s ruin 
that ruin is worth to be secured 
by selling oneself into serfhood 


Kural 220 


10 


As the one without a perceptive mind 
attempts to perceive truth , 
so are the deeds of virtue done 
by an unkind man 


Kural 249 


The fledgeling flies away 
abandoning the nest ; 
such is the friendship 
the soul has with the body. 


Kural 338 


Death is like falling asleep . 
Birth is like waking up 


Kural 339 


To meet with joy 
and part with wistful thought 
is all that the learned do . 


Kural 394 


Niggardliness, pride devoid of dignity 
and undignified pleasure - 
these are faults for a King . 


Kural 432 


Goodness of mind is an asset 
for all living beings; 
goodness of company will bring about all glory . 

Kural 457 


Procrastination , forgetfulness, idleness and sleepiness 
are the four pleasure boats or those 
who are heading for doom . 

Kural 605 


If idleness takes root in a renowned family 
That will enslave it to its foes. 

Kural 608 


Though gods may not answer your prayer, 
hard labour will definitely pay you . 

Kural 619 


11 


If one takes pain as pleasure 
he will gain eminence 
which even his foes will esteem . 


Kural 630 


Tell the King fruitful things to his liking , 
and avoid telling him anything useless 
even if pressed . 


Kural 697 


If the men of perfect goodness 
should fall short of perfection , 
this vast earth will not be able to bear its burden . 

Kural 990 


I can go on quoting Kurals like this , for the whole work 
is born of inspiration rarely to come by . 

And Part III - Passion of Love (on gjuun ) by itself 
is a fine work of art maintaining throughout, the sweet flavour 
of the original. 

I need not separately go into the excellence with 
which Thiru . A.N. brings out the depth of meaning and the 
nuances of the original, for the whole thing is homogeneously 
done . When the translator is imbued with the sprit of the 
original and pours out his translation , the inner meaning and 
the nuances automatically come to him . It is such a facile 
translation that nowhere in the whole of it , effort or labour 
on the part of the translator is felt. It is a joy going through 
this work , and I just convey this joy to the readers , for being 

non - intellectual person , I can do no more . 


M.L. THANGAPPA 


12 


Prof. R. BALACHANDRAN 
Head , Dept. of English 
Manonmaniam Sundaranar University 
Tirunelveli , Tamilnadu . India . 


FOREWORD 


r 


THIRUKKURAL is an ancient didactical text in Tamil 
that has added grandeur to Tamil Classical Literature and is 
now cherished as a pride possession by Tamils all over the 
world . We have statue and stamps , monuments and 
transports , colleges and a university named after the 
illustrious writer, and even a dating system known as 
Thiruvalluvar era is being followed by the State . Many Tamils 
even name their children after the writer. Yes, Thirukkural 
has become a canonical text. It has grown from a literary 
text into a culture symbol . This value addition has been 
mostly a product of not only its internal merits of excellence 
but is also a product of continuous adulation of the text by 
one and all , by any one who touches it . It was Walt Whitman 
who wrote of his Leaves of Grass that any one who touches 
his book touches Mankind . The touch of universality is the 
sparkling characteristic of Thirukkural, for it addresses men 
and women of all stock , of all faith , of all climes, of all nations , 
of all languages. It was of course grounded to the needs of 
monarchial days , and yet it serves well a democrat of our 
days too . It is composed by a Tamil but it has good things to 
say for all nations and all people . Hence Thiruvalluvar has 
fascinated great minds of the world , including Mahatma 
Gandhi to Tolstoy, G.U. Pope to Albert Schweitzer. Every year 
the publishing world records new editions of the text, new 
commentaries of the verses , new interpretations of the 
sayings , new translations into very many world languages . 
The fact that Thiruvalluvar has chosen kural, a couplet of 
brevity as his generic choice has not however come in the 


13 


way of Thirukkural scholars making profuse statements or 
writing tengthy interpretations on the text . 

K.C. Agamudai Nambi joins the privileged band of 
inquisitive scholars of metaphysical and philosophical 
disposition by this translation . Well known as an avid scholar 
of Thirukkural, ( a fact affirmed by many full - length books on 
the text authored by him the most recent one being his 
comparative study of Thiruvalluvar and J. Krishnamurti ) 
Nambi has chosen to issue this bilingual edition , which 
includes his own English translations of the verses . The 
English renderings, he hopes , would enable Non - Tamils to 
have a better perception of the text , for the book includes an 
interpretative translation of the verses . Any translation sets 
two roads for the translators , one being reader - oriented 
translation , and the other intending to highlight the greatness 
of the source author . Naturally, most of the translations of 
ancient texts do have author orientations , and Nambi s is no 
exception . But what deserves to be noticed is that his 
translation is quite open to new insights , and he deviates 
from many commentators on certain texts , attempting to 
present Thiruvalluvar as a metaphysic rather than a religious 
person . There are , however , certain instances where the text 
offers him no scope for gains or losses , like the ones on the 
role destiny, rebirths , and most of the poems in Part III . 

No translator could match the genius of Thiruvalluvar 
who has his wisdom compressed in terse and elegant 
couplets , and all translations have to be interpretative , 
expository or communicative . Those that capture the spirit 
of the author , the soul of the text, and the felicity of the original 
are likely to serve the author well and the reader better . 
Nambi is a gifted scholar and his very scholarship makes 
things easy for him to capture the spirit of many verses with 
simplicity and direct expression that they enter into the mind 
of the readers . The following couplets may stand to affirm 
my statement : 


14 


He wil be a worthy guest 
to the heavenly gods 
Who, having entertained the passing guests, 
Look for more to host 

( 86 ) 


It is better 
To speak sweet words with a smiling face 
than giving gifts with a joyous mind 


( 92 ) 


" Who are entitled to be of goodness 
in this storm -bound earth ? " 
They are the ones who clasp not 
The arms of another s wife . 


( 149 ) 


Is there any other enmity than anger, 
which kills laughter and delight ? 


( 304 ) 


If a person would guard himself 
Let him guard against anger ; 
If he fails to do so , 
Anger will kill his very self 


( 305 ) 


If one does evil to others 
In the forenoon , 
Evil to himself will come by itself 
In the afternoon . 


( 319 ) 


The Chief of all codes of conduct , 
As compiled by the learned , 
Is to share food with others 
And to cherish all living beings 


( 322 ) 


A day, so to say , in the span of life, 
if rightly understood , 
Is the sword that cuts off life 
little by little 


( 334 ) 


15 


The rarest of rare things 
Is to cherish great men 
And keep them as your kinsmen 


( 443 ) 


My lover dwells lovingly forever 
In my heart 
But the villagers would say 
He is heartless living away . 


( 1130 ) 


There are of course many verses , which keep the 
translators at bay , and any exercise in rewording or 
retextualizing the original it is an affirmation of the 
untranslatable linguistic elements of the source text and not 
the lack of competence of the translator . To prove this 
statement, one could illustrate the verse 201 which is subtle 
working of the word " thee " . The Tamil term denotes both 
Fire and Evil and when a translator resorts to two different 
words for the term the native beauty is of course lost . 


Fully conscious of the task on hand , for I am also a 
translator , I congratulate Mr. Nambi for his sincere and 
devoted attempt to render the text, and his bold attempt to 
interpret some Kurals , as he does in the first chapter in which 
he has chosen to use the term godman while many others 
have rendered it as " God " . Here lies the freedom of the 
translator. It is said that Edwin Fitszerald approached 
Omayar Khayyam with scant respect for the author and the 
culture of the East . But I can say that Mr. Nambi stands on 
the other extreme , and yet his devotion has not masked true 
characteristic of Thirukkural, that it speaks wisdom for all 
times . I would illustrate Kural 735 , in which Thiruvalluvar 
chooses to define a good nation , as a verse of quite 
contemporary relevance . The couplet addresses the dangers 
of violence and subversion that threaten modern states of 
our world : 


16 


" A peaceful country will be devoid of 


Numerous factions, subversive internal enemies 


And murderous chieftains . " 


Is it not true that the middle line focuses today s world 
threatened by disruptive violence and callous inhumanity 
like Sep 11 incidents ? 


There are many such poems in this three -part text - 
For the Commoner, For the Ruler, and For the Lover. We are 
all citizens of this world , and in Thiruvalluvar we have 
maxims for all of us. I do hope that Nambi s venture will serve 
in value - eroded societies , as it also constitutes an addition 
to Thirukkural scholarship . 


R. Balachandran BALA 
24 , P.A. Pillai Nagar 
Thirunelveli 


17 


INTRODUCTION 


The name , Thirukkural comprises two parts , Thiru 
and kural . Thiru means sacred , a honorific prefix to 
anything , sacred . “Kural means a short verse . In Tamil 
prosody, it is used to refer to a short poetic form of one and 
three - fourth of a line containing a single complete idea . 
This epigrammatic form is a very difficult medium which is 
rarely attempted by any other poet . 


Thiruvalluvar , the author of this ethical treasure is said 
to have lived in Tamilnadu about 2000 years ago . No authentic 
details about the duration of his life . place of birth , his family 
background or his life - style are available . He is known only 
by his ethical classic , Thirukkural. Because it is in Tamil, its 
author is known to be a Tamilian . 


Thirukkural contains 1330 couplets in 133 chapters , 
each containing 10 couplets . Each chapter is headed by a 
specific factor of human life such as the conjugal life , good 
qualities of lifemate , bliss of children and so on . And the ten 
couplets under each chapter expounds the various aspects 
of the particular factor of life in depth , width and clarity. 


This work is divided into three major divisions , Life 
with the Power of goodness , Material Life and Life with the 
Passion of Love . 


Thiruvalluvar communicates his luminous insight and 
wisdom by embracing the humanity as a whole . Each and 
every word of his KURAL ( couplet ) is supercharged with deep 
meaning . In one Kural he says , " arridhorum arriyami 
kandatral .. " which means , the more one learns the more one 
becomes aware of his ignorance . This phrase is very much 
applicable to one s learning this very work of Thirukural. It 
is hardly possible for anybody to grasp and comprehend the 
real meaning of the Kural in full at first reading. 


18 


One has to squeeze every word and phrase and to strive 
to capture its meaning little by little . Dr.G.U. Pope who 
translated this work into metric verse , a century back , 
explains poetically as to how one should approach 
Thirukkural and conceive the meaning hidden therein . 


" Their construction resembles 
that of a design in mosaic . 
The materials fitted together are 
sometimes mere bits of coloured glass , 
but, sometimes also very precious stones 
and pure gold . 
And the design ? 
why, you walk round it ., 
and try to catch it in all lights 
and feel at first , 
and often for a long time, 
as if it meant nothing at all , 
till you catch some hint, 
and at once it lies revealed , 
Something to be thought of again and again , 
some bit of symbolism , it may be , 
not infrequently grotesque , 
often quaint, 
but sometimes alse of rare beauty ." 

The kurals of Thiruvalluvar are not sesquipedalion as 
some may consider.His words are simple , sober, meticulously 
chosen and beautifully set . 

Thiruvalluvar has not imagined a Utopia or a Heaven 
for the human beings to aspire for. He has not dwelt upon 
any abstract thought or dogma . He is out and out concerned 
with the practical world wherein despicable as well as noble , 
the begging lot as well as the wealthy lords , hypocrites as 
well as the honest are dwelling side by side . 


19 


He is solely concerned with the present world . To him 
how one is living at present is the matter of supreme 
importance . He advocates strenuous efforts as the criterion 
of one s life , irrespective of whether one succeeds or not . He 
does not consider the ascetic life anything better than the 
conjugal life . He gives the ploughmen the highest place in 
society because they bear all others by providing food 
materials . 


Thirukkural was among the earliest of the Tamil 
classics translated by the Christian missionaries . Fr. Beschi 
of the Society of Jesus ( 1700-1742 ) translated it into Latin . 
Francis White Ellis of the East India Company translated 120 
couplets . His translation and commentary have been 
published by the University of Madras . Dr. G.U. Pope , the 
Rev.W.H Drew and the Rev. John Lazarus are among the 
others who translated this classic . There are also versions of 
Thirukkural in French by Ariel , and in German by Graul . 
Among the Indian authors who have translated this work 
are V.V.S. Iyer , 

V.R.Ramachandra Dikshitar , 
C.Rajagopalachariar ( Rajaji ) Thiruvasagamani, 
K.M.Balasubramanian , Dr. K.R.Sreenivasa Iyenger , 
K.Sreenivasan , Yogi Suddhananda Bharati, G.Vanmikanathan , 
T.R.Kallapiran and Professor P.S.Sundaram . 


The great attraction of Thinukkural for the missionaries and 
others has been its ethical content which is universal. It transcends 
national , geographical , religous and linguistic frontiers. 

Its first chapter expounds the godhead or human 
excellence. Thiruvalluvar does not personify any particular 
God . He introduces in the first chapter the different aspects 
of the superman who had attained godhead . The first kural 
says , " All the letters have A as their beginning ; similarly the 
functions of the world are oriented with the primordial super 
man to commence with " 


Second kural : If one does not have in his conscience 
the foothold of the superman of pure awareness , what is the 
use of his learning ? 


20 


Similar are the other couplets of the first chapter on 
the introduction of the Godly virtues which are meant for all 
mankind . 


In the remaining 1320 couplets , it can be seen that 
Thiruvalluvar has taught the mankind as to how it can attain 
Godhead by living a wholesome life with full participation in 
this world in all its vagaries . 


The whole classic of Thirukkural is knitted with one 
strong thread , namely, " arram " for which there is no equivalent 
term in English . Virtue or righteousness are considered 
equivalent to some extent. Neverthless , we can say that 
arram denotes the power of goodness in human life . 


Thiruvalluvar describes the primordial Godman as the 
ocean of arram ( the power of goodness ) . Arram , as 
pervading all the living beings is highlighted throughout this 
classic as the controlling force of human life . Arram is 
omnipresent, omniscient and omnipotent. It is the perfection 
of mankind in the material, moral, domestic and spiritual life . 
He portrays the perfect man , bhagawan as the embodiment 
of " Arram ", the standing example for the world to follow . But 
he does not want to thrust any missionary life on anybody 
for this purpose. 

He emphasizes mental purity as " Arram ". If one is 
spotless in mind , that much is enough for him to fulfil the 
obligations towards " Arram "; all else is nothing but vanity . 

Because of the universality of his social philosophy 
and non- denominational character of his teachings, every 
religion is claiming Thiruvalluvar as its own saint. 

Dr.G.U. Pope observed that much of the teachings of 
Thiruvalluvar is an echo of the " sermon on the Mount " as 
explained by the apostle , St. Thomas , and that the Christian 
Scriptures were among the sources from which Thiruvalluvar 
derived his inspiration . 


21 


And the Jains, the Buddhists , the Saivaits and the 
Vishnuvaits also hear their own concepts from Thiruvalluvar. 
There are people in India who would like to say that 
Thiruvalluvar was influenced by Manu s Dharmasastra , 
Kamandaka s Nitisara , Kautilya s Arthasastra and certain 
ayurvedic treatises all of which were written in Sanskrit. 


But the fact that remains to be understood is that there 
is no evidence to prove any of the above contentions . There 
is no definite word or phrase in Thirukkural to help anyone 
to label him as the Saint of any paticular religion or to prove 
that he was influenced by any scripture . 


The Chapters on Truth and Non - Killing will remind 
us the Sathyagraha and Ahimsa as advocated by Mahatma 
Gandhi . Many scholars consider him an ideal man as 
projected by Thiruvalluvar. There are also scholars who have 
compared Thiruvalluvar with Plato , Aristotle, Confucious, 
Rousseau , Socrates etc. 

Greatmen think alike . Generations after generations 
great men are born , cherishing noble thoughts and ideals . 

It is astonishing to find that in many aspects . 
J.Krishnamurti ( Shortly knows as . J.K ), one of the greatest 
seers and philosophers of the twentieth century concurs with 
Thiruvalluvar in many aspects , " I am nobody " is the content of 
both the seers . "Use me as a mirror " , says Krishnamurti, " to 
question yourself . Don t be influenced by anyone , not even 
me " 


Kural ( 423 ) reads : 


Whatever or from whomsoever anything is heard 
it is the wisdom to see the truth behind that 


The vital part of Krishnamurti s legacy -- " I maintain 
that truth is a pathless land and you cannot approach it by 
any path whatsoever, any religion , by any sect " Thiruvalluvar 
too does not bother about any religion or rituals . For both these 


22 


great men of perfect goodness -- " sandrore , intelligence is the 
criterion for individual transformation and not intellect or 
knowledge 

According to Krishnamurti, intelligence is the direct 
and effortless understanding , devoid of any conflict and 
confusion . He does not favour burdening with knowledge 
from books . Thiruvalluvar, in the first chapter itself questions 
the utility of education in gathering knowledge if one is not 
to perceive pure intelligence . 

It is amazing to see the concurrence on their views 
on " death " also . Krishnamurthi hails death as the process of 
purgation . " There is a movement in death , that is all, which 
means death has very little meaning ". Thiruvalluvar praises 
death in his couplet , 336 : 


" One who was yesterday is not today . 
Such is the pride the world has possessed ". 

· Kural 336 


Death is just a movement of life, says Thiruvalluvar, 


" Death is like falling asleep , 
birth is like waking up " . 


Kural 339 


There are many such aspects in which both these 
seers are having more or less the same views.Except for the 
fact that great men think alike, how can it be rationalised 
that these two seers whose lifetime had a gap of nearly 2000 
years have concurred astonishingly in vital aspects of human 
life ? J.K.used to avoid reading books . He might not have even 
seen the classical ethic of Thirukkural at all . Noble thoughts 
are universal from whomsoever they might have sprung . The 
length of time , let it be even thousands of years, will not 
obstruct the flow of noble thoughts on to great men like 
Thiruvalluvar, Gauthama Buddha or J. Krishnamurti. 


Now let us see the concrete opinions and compliments 
by eminent persons on Thirukkural: 


23 


Dr. Albert schweitzer : There hardly exists in the 
literature of the world , a collection of maxims in which we 
find so much of lofty wisdom . 


Shri.Aurobindo : Thirukkural is the Gnomic poetry,the 
greatest in plan . conception and force of execution , ever 
written in this kind . 


M. Ariel ( the great French savant ): A masterpiece of 
Tamil literature , one of the highest and purest expression of 
human thought . 


Dr.G.U.pope : 


Sage Valluvar, priest of thy lovely clan 


No tongue repeats , no speech reveals thy Name ; 


Yet, all things changing , dieth not thy fame, 


For thou art bard of Universal man . 


Rajaji : It is the gospel of " Love and Give " , a code of 
soul - luminous life . The whole human aspiration is 
epitomized in this immortal book -- a book for all ages . 

Mahatma Gandhi has said that he began to learn 
Tamil language since he wanted to study Thirukkural in 
original. 

K.M. Munshi: Thirukkural is a treatise par excellenc 
on the art of living. Thiruvalluvar, the author, diagnoses the 
intricacies of human nature with such penetrating insight, 
perfect mastery and consummate skill absorbing the most 
subtle concepts of modern psychology that one is left 
wondering at his sweep and depth . His prescriptions , 
leavened by godliness, ethics , morality and humaneness are 
sagacious , and practical to the core . They cut across castes , 
creeds , clines and ages and have a freshness which makes 
one feel as if they are meant for the present time. 


24 


Thiruvalluvar strives for arriving at a harmonious 
blending of mankind . His philosophical concept of the man 
of perfect goodness ( sandrore ) will be acceptable to all the 
people of the world . Even atheists will not object to it . 


As for the diametrically opposite political theories 
being practised in the present world , we can see a unifying 
force in Thirukkural for integrating capitalism , communism , 
socialism and so on . It is not strange that leaders of different 
political parties as well as different religions used to quote 
the kurals in support of their theories and practices . 


Thiruvalluvar wants people to earn wealth . But he 
calls wealth as futile , if it is not made beneficial to the socicty 
at large. The prosperity of the wealthy people is meant to 
percolate to the lower strata of society. In the spirit of 
righteous indignation against whoever is responsible for the 
shaping of the society in such a way that some people must 
have to live only through begging , he curses the ordainer of 
the world to strand and perish . 


He calls for a prestigious position for the sincere and 
hard workers ascertained in the political set- up . He praises 
the tillers and toiling people as non - corruptive and non 
corrosive . They are the axle -pin of the world . He advises the 
ruling authority to look after the workers with unceasing vigil 
and care and to see that at all costs they are unbent. If the 
working force is bent , the world cannot be straight . This 
means to say that if corruption is to be checked and arrested , 
hard work and workers must be given due regard and 
guarded against the exploitation of their labour by the 
privileged . 


The social philosophy of Thirukkural is multi - 
disciplinary comprising family life , asceticism , kingship , 
political science , public administration , management 
philolophy, development of citizenry etc. 


25 


Since Thiruvalluvar is concerned with the wholeness 
of life , he speaks on love also , which is the main phase of all 
living beings . He speaks about secret courtship and wedded 
love of lovers . 


Shyness and romantic refinement can be seen in the 
third division of Thirukkural. To cite an axample, Kural 1289 


says , 


Compassion of love is more delicate than a flower, 
Only a few will feel its delicacy 
and deal with its nicety. 


A question will arise as to what is the need for 
translating Thirukkural into English once again as there are 
numerous translations already made available . No translation 
is found to render justice to the original. The ancient Tamil 
poetess , Avvaiyar said that Thiruvalluvar pierced an atom , 
injected seven seas into it and compressed it to what we 
have now as kural. Such an abnormal density, each couplet 
of Thirukkural is having . Translation of such dense couplets 
into other languages will naturally call for more words than 
the original text . As such if anybody attempts to bring out 
kurals into other language in the poetic form of kural itself 
( one and three fourth of a line ) , it will inevitably prove futile . 

The present translation is an attempt to bring out the 
Tamil text of Thirukkural into English in complete form with 
its everlasting odour and beauty and also with the sense of 
sobriety and nicety, irrespective of the number of lines or 
words required in order to render justice to the original . It is 
hoped that I have succeeded to some extent and that this 
work would kindle other literates devoted to Thirukkural to 
render still better translation in the years to come . 


K. C. Agamudai Nambi 


26 


ACKNOWLEDGEMENTS 


There are several English translations of Thirukkural 
already available . I have consulted the translations by 
FW.Ellis, Dr.G.U.Pope,W.H.Drew , John Lazarus , V.V.S.Iyer, 
Yogi Suddhananda Bharati , G.Vanmikanathan , 
C.Rajagopalachariar ( Rajaji ) , 

( Rajaji ) , T.R.Kallapiran and 
Prof.P.S.Sundaram . I am grateful to all of them . 


Dr. K.Chellappan , Professor of English , Bharathidasan 
University , Thiruchirappalli ( Retd . ) and my friend and poet , 
V.Shanmugaraj perused my scripts and offered valuable 
suggestions after which the first edition of this book was 


published in the year, 1999. I am greatly indepted to them . 


The proficient Tamil linguist and the ardent lover of 
Thirukkural Pulavar R.llankumaranar who has installed the 
" Thiruvalluvar Meditative Research Centre " on the bank of 
River Cauvery near Thiruchirappalli , and Dr. Thamizhannal, 
the perceptive teacher of Thirukkural have both offered their 
blessings to me. I record my greatful thanks to them . 


Dr. N. Balusamy , Former Dean , Faculty of Indian 
languages , Annamalai University , Annamalainagar and Prof. 
M.L.Thangappa, an ardent lover of pure language of Tamizh 
and Mother Nature and belingual poet and writer have 


27 


extended their appreciation of this translation of Thirukkural 
into English . The appreciation of the former finds place in 
the last page of the wrapper. I am deeply indepted to both of 


them . 


Prof. R.Balachandran , Head , Department of English , 
Manonmaniam Sundaranar University, Tirunelveli who is 
popular as " Poet BALA " in Tamilnadu has given his 
FOREWORD to this book . I express my heartfelt thanks to 


him . 


Finally I wish to record my gratitude to my friend , 
Mr.T. V.Prasad Rao who has extended his assistance in all 
respects in bringing out this second and revised edition . 
Mr.N.Muthu Chezhian of EYE CATCHER , Madurai - 7 for type 
setting and M / S MARUDHUPANDIAR ACHAGAM , 
Madurai - 3. the printers are also remembered with gratitude . 


K.C. AGAMUDAI NAMBI 


28 


உள்ளுறை 
CONTENTS 


பக்கம் 


3 


5 


அகமுடையார் 
வாழ்த்துரை 
A Delightful Translation 
Foreward 
Introduction 
Aknowledgements 
Contents 


7 
12 
17 
26 
28 


4 . 


1. அறத்துப்பால் 
PART - | - LIFE WITH THE POWER OF GOODNESS 34 
1-4 பாயிரம் Introductory 

36 
1 . கடவுள் வாழ்த்து Godly Virtues 

38 
2 . வான் சிறப்பு The Excellence of Rain 

40 
3 . நீத்தார் பெருமை Greatness of the Ascetics 

42 
அறன் வலியுறுத்தல் Assertion of the Power of Goodness 44 
5-24 இல்லறவியல் On Family Life 

46 
5 . இல்வாழ்க்கை Domestic Lite 

48 
6 . வாழ்க்கைத் துணைநலம் The Goodness of life mate 50 
7 . மக்கட்பேறு The Blessings of Children 

52 
8 . அன்புடைமை Imbued with love 

54 
9 . விருந்தோம்பல் Cherishing Guests 

56 
10 , இனியவை கூறல் Speaking Sweet words 

58 
11 . செய்ந்நன்றி அறிதல் Gratefulness 

60 
12 . நடுவுநிலைமை Equity and impartiality 

62 
13 . அடக்கமுடைமை To have Self - control 

64 
14 . ஒழுக்கமுடைமை To have Good conduct 

66 
15 . பிறனில் விழையாமை 

Desiring not Another s Wife 68 
16 . பொறையுடைமை To have Forebearance 

70 
17 . அழுக்காறாமை Not Envying 

72 
18 . வெஃகாமை No Coveting 

74 
19 . புறங்கூறாமை Not Slandering 

76 
20 . பயனில சொல்லாமை Not Speaking Vain Words 

78 


29 


80 
82 
84 
86 


ஈகை 


88 


90 


21 . தீவினையச்சம் 

Fear of Doing Evil Deeds 
22 . ஒப்புரவறிதல் 

Realising Duty to Society 
23 . 

Charity 
24 . புகழ் 

Glory 
5-37 துறவறவியல் 

On Ascetic life 
25 . அருளுடைமை 

Compassion 
26 . புலால் மறுத்தல் 

Abstinence From Flesh 
27 . தவம் 

Penance 
28 . கூடா ஒழுக்கம் 

Imposture 
29 . கள்ளாமை 

Abstaining from Fraud 
30 . வாய்மை 

Truthfulness 
31 . வெகுளாமை 

Not Getting Angry 
32 . இன்னா செய்யாமை Not Harming Others 
33 . கொல்லாமை 

Non - Killing 
34 . நிலையாமை 

Impermanence 
35 . துறவு 

Renunciation 
36 . மெய்யுணர்தல் 

Realisation of Truth 
37 . அவா அறுத்தல் 

Uprooting Desires 
38 . ஊழியல் On Unforeseen Power of Nature 
38 . ஊழ் 

Unforeseen Power of Nature 


92 
94 
96 
98 
100 
102 
104 
106 
108 
110 
112 
114 


116 


117 


1. பொருடபால் PART - || - MATERIAL LIFE 119 
39-63 அரசியல் On Kingship and Governance 123 
39 . இறைமாட்சி 

Glory of the King 

125 
40 . கல்வி Education 

127 
41 . கல்லாமை 

Ignorance 

129 
42 . கேள்வி 

Learning Through Listening 131 
43 . அறிவுடைமை 

Having Wisdom 

133 
44 . குற்றங்கடிதல் 

Against Faults 

135 
45 . பெரியாரைத் துணைக்கோடல் Securing Friendship of Great Men 137 
46 . சிற்றினம் சேராமை Not Associating With mean Company 139 
47 . தெரிந்து செயல்வகை Action after Deliberation 

141 
48 . வலியறிதல் 

Knowing Strength 

143 
49 . காலம் அறிதல் 

Timeliness 

145 
50 . இடன் அறிதல் 

Choosing the Place of Action 147 
51 . தெரிந்து தெளிதல் Testing and Trusting 

149 
52 . தெரிந்து வினையாடல் Employment 

151 


30 


153 
155 
157 
159 
161 
163 
165 
167 
169 
171 
173 


மடி இன்மை 


175 


53 . சுற்றந்தழால் 

Endearing Kinsmen 
54 . பொச்சாவாமை 

Against Forgetfulness 
55 . செங்கோன்மை 

Just Rute 
56 . கொடுங்கோன்மை Tyrannical Rule 
57 . வெருவந்த செய்யாமை Not terrorising the people 
58 . கண்ணோட்டம் 

Benign Grace 
59 . ஒற்றாடல் 

Espionage 
60 . ஊக்கம் உடைமை 

Having Zeal 
61 . 

Unsluggishness 
62 . ஆள்வினை உடைமை Having Untiring Manliness 
63 . இடுக்கண் அழியாமை Undaunted by Troubles 
64-73 அமைச்சியல் 

On Ministry 
64 . அமைச்சு 

The Ministership 
65 . சொல்வன்மை 

Power of Speech 
66 . வினைத்தூய்மை 

Purity of Action 
67 . வினைத்திட்பம் 

Resoluteness in Action 
68 . வினைசெயல்வகை Mode of Action 
69 . தூது 

The Envoy 
70 . மன்னரைச் சேர்ந்தொழுகல் To move with The King 
71 . குறிப்பறிதல் 

Understanding The King s Mind 
அவை அறிதல் 

Judging The Audience 
73 . 

அவை அஞ்சாமை Facing Assembly 
74-75 அரணியல் 

On Fortification 
74 . நாடு 

Country 
75 . 

Fortre ss 


177 
179 
181 
183 
185 
187 
189 
191 
193 
195 


72 . 


197 


199 
201 


அரண் 


76 . 


On Resources 


கூழியல் 
பொருள்செயல்வகை 


203 
204 


76 . 


On Making Wealth 


77 . 


படையியல் 


206 


207 
209 


On Army 
Glory of A Good Army 
Pride of the Army 
On Friendship 
Friendship 
Choosing Friends 
Old Friendship of Intimacy 
Evil Friendship 


77 . 

படைமாட்சி 
78 . படைச்செருக்கு 
79-95 நட்பியல் 
79 . நட்பு 
80 . நட்பாராய்தல் 
81 . 

பழைமை 
82 . தீ நட்பு 


211 


213 
215 
217 
219 


31 


221 


223 
225 
227 
229 
231 
233 
235 
237 
239 
241 
243 
245 


83 . கூடாநட்பு 

False Friendship 
84 . பேதைமை 

Foolishness 
85 . புல்லறிவாண்மை Stupidity 
86 . இகல் 

Innate Hatred 
87 . பகைமாட்சி 

Seeking Expedient Enmity 
88 . பகைத்திறம் தெரிதல் Against Enmity 
89 . உட்பகை 

Internal Enmity 
90 . பெரியாரைப் பிழையாமை Not Dishonouring The Great 
91 . பெண்வழிச் சேறல் Being Hen - pecked 
92 . வரைவின் மகளிர் 

Public Women 
93 . கள்ளுண்ணாமை Abstaining From Drinks 
94 . 

Gambling 
95 . மருந்து 

Medicine 
96-108 குடியியல் 

On Citizenry 
96 . குடிமை 

Nobility of Family 
97 . மானம் 

Honour 
98 . பெருமை 

Sense of Greatness 
99 . சான்றாண்மை 

Perfect Goodness 
100 . பண்புடைமை 

Courteousness 
101 . நன்றியில் செல்வம் Useless Wealth 
102 . நாணுடைமை 

Having Sense of Shame 
103 . குடிசெயல் வகை On Elevating The Family 
104 . உழவு 

Agriculture 
105 . நல்குரவு 

Poverty 
106 . 

Begging 
107 . இரவச்சம் 

The Dread of Begging 
108 . 

The Unscrupulousness 


247 


249 
251 
253 
255 
257 
259 
261 
263 
265 
267 
269 
271 
273 


கயமை 


275 


278 


11. காமத்துப்பால் 
PART - Ill - LIFE WITH THE PASSION OF LOVE 
109-115 களவியல் 

On Secret Courtship 
109 . தகையணங்குறுத்தல் Smitten by Her Beauty 
110 . குறிப்பறிதல் 

Reading Her Heart 
111 . புணர்ச்சி மகிழ்தல் The Joy of Union 
112 . நலம்புனைந்துரைத்தல் 

In Praise of her Beauty 
113 . காதற் சிறப்புரைத்தல் The Glorification of Love 


279 
281 
283 
285 
287 


32 


114 . நாணுத் துறவுரைத்தல் Expressing Their Loss of Decorum 289 
115 . அலர் அறிவுறுத்தல் Informing each other about Rumours 291 
116-133 கற்பியல் 

On Wedded Love 

293 
116 . பிரிவாற்றாமை 

The Pangs of Separation 

294 
117 . படர்மெலிந் திரங்கல் Lamenting on Separation 296 
118 . கண்விதுப்பழிதல் The Eyes Suffering From Eagemess 298 
119 . பசப்புறு பருவரல் Suffering from Sallowness 300 
120 . தனிப்படர் மிகுதி 

The Lonely Anguish 

302 
121 . நினைந்தவர் புலம்பல் Sighing for the Absent Lover 304 
122 . கனவுநிலை உரைத்தல் Relating Her Dreams 

306 
123 . பொழுதுகண்டு இரங்கல் Lamenting Advent of Evening 308 
124 . உறுப்பு நலன் அழிதல் Fading of Beauty 

310 
125 . நெஞ்சொடு கிளத்தல் Speaking with Her own Heart 312 
126 . நிறையழிதல் 

Losing Modesty 

314 
127 . அவர்வயின் விதும்பல் Mutual Longing 

316 
128 . குறிப்பறிவுறுத்தல் Revealing With Sign Language 318 
129 . புணர்ச்சி விதும்பல் Yearning for Union 

320 
130 . நெஞ்சொடு புலத்தல் Quarelling with Her Heart 322 
131 .. புலவி 

Coyness 

324 
132 . புலவி நுணுக்கம் 

The Nuances of Sulking 

326 
133 . ஊடல் உவகை 

The Joy of Sulking 

328 


Notes 


330 


பாட்டு - முதற்குறிப்பு அகரவரிசை 


335 


I 
அறத்துப்பால் 

LIFE WITH 
THE POWER OF GOODNESS 


அறத்துப்பால் 
LIFE WITH THE POWER OF GOODNESS 


This is the first part of the total three parts of 
Thirukkural. This part is divided into four sections . 


The first section is Pāyiram , INTRODUCTORY of the 
whole book of Thirukkural, consisting of four chapters. 

The final section consisting of only one chapter deals 
with ŪI , unforeseen power of nature , usually called Fate 

In between these two sections we see the second 
section dealing with domestic life in 20 chapters and the 
third section on ascetic life in 13 chapters. 

Even though this first part is named Arathuppal or 
Life with the power of goodness, arram is kept as the binding 
force throughout Thirukkural. 


Thirukkural is also called in one word , Arram , 
because, the whole book is knitted with the strong thread of 
arram , the power of goodness . 

The content of Arram as expounded by Thiruvalluvar 
is radically different from that of Dharmã as propounded in 
the Dharmasastras. Unlike Dharmasastras, Thiruvalluvar does 
not prescribe different arrams for different castes. His concept 
of arram is universal in character. He prescribes different 
duties for the same individual as he passes through different 
stages in his life . 


Thiruvalluvar belives in the perfect men who are the 
embodiment of arram , the standing example for the world to 
follow . He portrays only such a man as Āthi Bhakavan , the 
primordial superman in the first kural, who is acceptable to 
all religions in the world . 


Life with the power of Goodness 


35 


As per the concept of Thiruvalluvar , domestic life and 
asceticism are not diametrically opposite to each other . There 
is nothing negative in Thuravaram or ascetic life . It is no 
running away from life . Thuravaram represents a higher 
perfection reached by a family man in the natural course . 
This is why the great German philospher, Schweitzer asserts 
that he does not see any negativism or the world negation in 
Thirukkural, in spite of a separate section on Ascetic Life. 

Illaraviyal and Thuravaraviyal should therefore be 
taken together, as the first stage of life surmounted by the 
second , and not as two separate ways of life . 

Arathuppăl commences with emphasis on the perfect 
man with godhood and ends with the emphasis on the 
unforeseen power of nature . There is no contradiction . Those 
who walk in harmony with arram , the power of goodness , 
are not bothered about ŪI . On the other hand , they would 
enjoy the order of Nature with their mental equanimity. 


1 ( 1 ) 


பாயிரவியல் 
ON INTRODUCTORY 


The first four chapters constitute what is known as 
pāyiram , the Introductory section . 


The first chapter speaks of the godman who attained 
godhood . 

The second chapter praises the significance of rains. 

The third chapter portrays the greatness of those who 
have renounced . 


And the fourth chapter emphasises the indispensable 
Arram , the power of goodness . 


In the first chapter , the godly virtues such as having 
pure intelligence , no likes and dislikes , florid attitude, no 
dualism and being incomparable are highlighted . No 
particular God has been personified but only godly virtues 
are portrayed in the first chapter which are meant for all to 
follow . 


Everyone who leads the worldly life in its wholeness 
and goodness can attain godhead . This must be the goal of 
life for every man and woman . 


The second chapter praises the glory of rains . At the 
time of Thiruvalluvar, agriculture would have been the 
preeminent occupation which is just like a gambling with 
regard to rain which is unpredictable . Here , rain can be taken 
as representing Nature . Rain is considered as the ambrosia 
of life . 


As for those who have renounced , Thiruvalluvar uses 
special words to denote the neethār , ( those who have 
renounced ) such as arram pundar and aravõr ( those who 


Life with the power of Goodness 


37 


have shouldered the mission of arram ), Seyarku Ariya Seyvár 
(those who would accomplish what is difficult for others ), 
periyar ( the great ), Kunam ennum kundrëri nindrår ( those who 
have climbed and reached the mountain - top of goodness ) 
and niraimozhi mandhar ( the people whose words are 
brimming with meaning ). These words themselves will prove 
the great significance of the ascetics . Their path is eternal 
righteousness towards which generations of greatmen had 
walked 


The forth chapther is on the assertion of the power of 
goodness . Thiruvalluvar says there is nothing higher than 
arram , the power of goodness. One has to perform deeds in 
all possible ways . He simplifies arram for everybody, that is , 
to be spotless in mind . In the absence of spotless and pure 
mind , the so called righteous actions are nothing but mere 
show , 


This Introductory section is the key with which one 
can open out the book of Thirukkural and study the different 
facets of the wholesome life which Thiruvalluvar advocates 
for all mankind . 


Thirukkural 


38 


Introductory 


1. கடவுள் வாழ்த்து 
GODLY VIRTUES 


1 


அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி 
பகவன் முதற்றே உலகு . 

All letters have A as their first one ; 
the world - movement is oriented with 
the primordial superman !! * 


2 


கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் 
நற்றாள் தொழாஅர் எனின் . 

If one does not have in his conscience 
the foothold of the superman of pure awareness 
what is the use of one s learning ? 


3 


மலர்மிசை ஏகினான் மாணடி சேர்ந்தார் 
நிலமிசை நீடுவாழ் வார் . 

Those who are united to the glorious feet 
of the godman 
who has blossomed in their florid hearts 
will lead a long life on this earth . 


4 


வேண்டுதல் வேண்டாமை இலான்அடி சேர்ந்தார்க்கு 
யாண்டும் இடும்பை இல . 

To those who are united to the godman 
who is devoid of likes or dislikes 
there won t be any harm 
at any time 


5 


இருள்சேர் இருவினையும் சேரா இறைவன் 
பொருள்சேர் புகழ்புரிந்தார் மாட்டு . 

The effect of the deeds of dualism 
which adds darkness of ignorance 
will not adhere to those 
who live the meaningful glory of the godman . 


See the Notes in the annexure 


Life with the power of Goodness 


39 


பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க 
நெறிநின்றார் நீடுவாழ் வார் . 

6 
They will have a long life 
who toe the faultless and orderly path of the godman 
who has tempered the five sensual organs 


தனக்குவமை இல்லாதான் தாள்சேர்ந்தார்க் கல்லால் 
மனக்கவலை மாற்றல் அரிது . 

7 
Except those who tread the path of the godman 
who is incomparable , 
nobody will be able to transcend the cares of the mind. 


8 


அறவாழி அந்தணன் தாள்சேர்ந்தார்க் கல்லால் 
பிறவாழி நீந்தல் அரிது . 

Except those who toe the footsteps 
of the compassionate godman 
who is the ocean of the power of goodness 
none can swim across the other ocean of wealth . 


9 


கோளில் பொறியில் குணமிலவே . எண்குணத்தான் 
தாளை வணங்காத் தலை . 

If one fails to toe the footsteps 
of the godman of simplicity 
who is dear and near to all, 
one s life is but aimless 
like the sense organs, functionless. 


10 


பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் 
இறைவன் அடிசேரா தார் . 

He who has attained union with the godman 
will swim across the immense sea of births: 
others won t . 


Thirukkural 


40 


Introductory 


2. வான் சிறப்பு 
THE EXCELLENCE OF RAIN 


11 


வான்நின்று உலகம் வழங்கி வருதலால் 
தான் அமிழ்தம் என்றுணரற் பாற்று . 

Since the world exists 
because of the rainfall from the sky 
the rainwater deserves to be perceived 
as the elixir of life.. 


12 


துப்பார்க்குப் துப்பாய துப்பாக்கித் துப்பார்க்குத் 
துப்பாய தூஉம் மழை . 

It is the rainwater that helps food crops to grow 
for the living beings to eat; 
and for the eaters , 
it serves itself as food in the form of drink . 


13 


விண்இன்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து 
உள்நின்று உடற்றும் பசி . 

if the clouds in the sky fail to pour 
hunger will take root in this vast world , sea - girt, 
with the expanse of water. 


14 


ஏரின் உழாஅர் உழவர் புயலென்னும் 
வாரி வளங்குன்றிக் கால் . 

If the munificence of rain diminishes sharply, 
the ploughmen will not plough their lands. 


15 


கெடுப்பதூஉம் கெட்டார்க்குச் சார்வாய்மற் றாங்கே 
எடுப்பதூஉம் எல்லாம் மழை . 

It is the rain that ruins the people at times; 
and it is also the rain 
that restores them to their normal life 
by its favourable downpour. 


Life with the power of Goodness 


41 


16 


விசும்பின் துளிவீழின் அல்லால்மற் றாங்கே 
பசும்புல் தலைகாண்பு அரிது . 

But for the falling of rain drops 
it would be hardly possible to see 
even a sprout of green grass . 


17 


நெடுங்கடலும் தன்நீர்மை குன்றும் தடிந்துஎழிலி 
தான்நல்காது ஆகி விடின் . 

If the clouds drawing up water through evaporation 
fail to give it back by raining, 
the vast ocean will shrink in its benign nature . 


18 


சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் 
வறக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு . 

If the heavens dry up without rain 
there would be no festivals 
nor worship offered to the celestials . 


19 


தானம் தவம் 
இரண்டும் தங்கா வியன்உலகம் 
வானம் வழங்காது எனின் . 

If the sky fails to bestow its gift of rain 
penance and charity will not prevail 
in the vast world . 


20 


நீர்இன்று அமையாது உலகெனின் யார்யார்க்கும் 
வான்இன்று அமையாது ஒழுக்கு . 

If the world cannot survive in the absence of water, 
in the absence of rainfall, 
there won t be any orderly disposition 
for anybody . 


Thirukkural 


42 


Introductory 


3. நீத்தார் பெருமை 
GREATNESS OF THE ASCETICS 


21 


ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து 
வேண்டும் பனுவல் துணிவு . 

The focus of all codes of conduct must be 
to extol the greatness of those who , 
remaining in the orderly disposition , 
have abandoned all wordly desires. 


22 


துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து 
இறந்தாரை எண்ணிக்கொண் டற்று . 

To value the greatness of the ascetics 
who have renounced all wordly things 
is like assessing the value of all the people 
who had passed away so far from this world . 


இருமை வகைதெரிந்து ஈண்டுஅறம் பூண்டார் 
பெருமை பிறங்கிற்று உலகு . 

23 
The greatness of the ascetics who, 
having understood the ways of duality, 
have stood firmly in the abode of the power of goodness, 
brims the whole world . 


24 


உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் 
வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து . 

He will ha a seed to the world of bliss 
who guards his five senses 
by the strength of wisdom . 


ஐந்தவித்தான் ஆற்றல் அகல்விசும்பு ளார்கோமான் 
இந்திரனே சாலுங் கரி . 

25 
Indiran himself who is the God 
of the dwellers of vast heaven 
bears sufficient witness to the enormous strength of him 
who has subdued his five senses . 


Life with the power of Goodness 


43 


26 


செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் 
செயற்கரிய செய்கலா தார் . 

The great will carry out deeds , 
rare to achieve ; 
The mean are not the competent ones 
to do such deeds. 


27 


சுவைஒளி ஊறுஓசை நாற்றமென்று ஐந்தின் 
வகைதெரிவான் கட்டே உலகு . 

The world is well within his fold 
who is aware of the ways of the five senses 
taste , sight, touch , hearing and smell. 


28 


நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து 
மறைமொழி காட்டி விடும் . 

The scriptures of the world will disclose 
the greatness of men 
whose words are brimming with meaning . 


குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி 
கணமேயும் காத்தல் அரிது . 

29 
The righteous indignation of great men 
who have elevated themselves to the mount of goodness, 
is unbearable, 
though it is momentary. 


30 


அந்தணர் என்போர் அறவோர்மற் றெவ்வுயிர்க்கும் 
செந்தண்மை பூண்டொழுக லான் . 

The compassionate are the ones 
with the power of goodness 
since they are kind and merciful 
towards all beings. 


Thirukkural 


44 


Introductory 


4. அறன் வலியுறுத்தல் 
ASSERTION OF THE POWER OF GOODNESS 


31 


சிறப்புஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூஉங்கு 
ஆக்கம் எவனோ உயிர்க்கு . 

The power of goodness will yield 
both wealth and excellence ; 
what else is of greater gain for a living being ? 


32 


அறத்தினூஉங்கு ஆக்கமும் இல்லை அதனை 
மறத்தலின் ஊங்கில்லை கேடு , 

There is no gain 
greater than the power of goodness; 
there is no greater fall 
than forgetting that power. 


33 


ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே 
செல்லும்வாய் எல்லாஞ் செயல் 

Go on doing deeds of goodness 
incessently, at all times , 
by all possible means . 


34 


மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அறன் 
ஆகுல நீர பிற . 

To be spotless in mind 
is all that amounts to the power of goodness; 
all else is but vanity with no real worth . 


35 


அழுக்காறு அவாவெகுளி இன்னாச்சொல் நான்கும் 
இழுக்கா இயன்றது அறம் . 

The power of goodness 
comes into being naturally 
when one slides not through the four 
envy , greed , anger and evil words . 


Life with the power of Goodness 


45 


அன்றறிவாம் என்னாது அறம்செய்க மற்றது 
பொன்றுங்கால் பொன்றாத் துணை . 

36 
Do not think of doing deeds with the power of goodness 
at a later date; do it now . 
It will be your immortal friend. 
at the moment of your death . 


அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை 
பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை . 

37 
Do not say that it is the way of the power of goodness 
that one bears the palanquin 
and the other rides on it; 
the power of goodness has nothing to do with one s status . 


38 


வீழ்நாள் படாஅமை நன்றாற்றின் அஃதொருவன் 
வாழ்நாள் வழியடைக்குங் கல் . 

If one performs the deeds of goodness 
without missing a single day, 
that will serve as a boulder 
blocking the way to re - birth . 


39 


அறத்தான் வருவதே இன்பம்மற்று எல்லாம் 
புறத்த புகழும் இல . 

That alone is the real happiness 
which springs up from the power of goodness ; 
all else are something else, 
devoid of any praise.. 


40 


செயற்பால தோரும் அறனே ஒருவற்கு 
உயர்பால தோரும் பழி . 

All that is desirable to do is the deed of goodness 
and goodness alone ; 
all that is to shun is vice, 
and vice alone . 


| ( 2 ) 
இல்லறவியல் 
ON FAMILY LIFE 


Naraviyal ( Family Life ) consists of twenty chapters . 
Family life with domestic virtues will lead to the perfection 
of universal love as contemplated in Thuravaraviyal or 
Ascetic Life . 


The first chapter in this section is on domestic life . If 
domestic life bears love and the power of goodness, such 
life is the flower and fruit . And if this life is led through the 
power of goodness , what else can be gained through any 
other walks of life ? 


Anbu ( love ) is the word used in domestic life and arul 
( universal love ) in ascetic life . There is self interest to start 
with in domestic life . If we visualise this life in the form of a 
triangular section , the lower and wide portion represents 
the self - regarding love . Over and above that is the love which 
is delightful. At the top - most apex shines the divine love 
which has no thought of the self , but only the interest of the 
delight of others. 


This blossoming of arul ( universal love ) from anbu 
takes place gradually in domestic life , stage by stage , 
through the goodness of lifemate , the blessings of children , 
cherishing guests , speaking sweet words, feeling grateful, 
having self control , good conduct and forbearance , realising 


Life with the power of Goodness 


47 


the duty to society and by living with glory. 

The oneness with the universe , not as a philosophy, 
but as a felt experience is the final realisnation . 

The chapter on oppuravarithal ( realisation of one s 
duty to society ) is very significant one in Ilaraviyal. Duty to 
socicty demands no return ; what good could the world do to 
recompense the cloud that pours rain ? The man who 
experiences the bliss of communion with society is never 
poor. He willingly bears the cross and welcomes the suffering, 
as a precious gift, to be secured even by the sale of one s 
self . 


Thus love in Illaram blossoms into arul, the very basis 
of Thuravaram ( ascetic life ). 


Thirukkural 


48 


Family Life 


5. இல் வாழ்க்கை 
DOMESTIC LIFE 


41 


இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் 
நல்லாற்றின் நின்ற துணை . 

The man who leads conjugal life 
is the steadfast aid by way of goodness 
to the other three of the homely virtue. 


42 


துறந்தார்க்கும் துவ்வா தவர்க்கும் இறந்தார்க்கும் 
இல்வாழ்வான் என்பான் துணை . 

He will be the aid who is the householder 
for the ascetics , poverty - striken 
and for the departed 


43 


தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானென்றாங்கு 
ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை . 

It is the primary duty of the house holder 
to look after the manes , the gods , 
the guests , the kins and himself . 


44 


பழியஞ்சிப் பாத்தூண் உடைத்தாயின் வாழ்க்கை 
வழியெஞ்சல் எஞ்ஞான்றும் இல் . 

If the homely life shuns sins 
and shares food with others 
its orderly path will never be broken . 


அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை 
பண்பும் பயனும் அது . 

45 
If the domestic life bears love and the power of goodness, 
it is its flower and fruit. 


Life with the power of Goodness 


49 


46 


அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றிற் 
போஒய்ப் பெறுவது எவன் ? 

If the householder leads his life 
through the ways of the power of goodness 
what else can he gain 
through any other walks of life ? 


47 


இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் 
முயல்வாருள் எல்லாம் தலை . 

The man who leads his domestic life 
in its natural course 
is superior to all who strive for a better life . 


48 


ஆற்றின் ஒழுக்கி அறன் இழுக்கா இல்வாழ்க்கை 
நோற்பாரின் நோன்மை உடைத்து . 

The domestic life which is led 
strictly in accordance with the household virtue, 
will be bestowed with the penance , 
more powerful than that of the ascetics. 


49 


அறன் எனப் பட்டதே இல்வாழ்க்கை அஃதும் 
பிறன்பழிப்பது இல்லாயின் நன்று . 

Verily, that which is known as the power of goodness 
is the domestic life , 
and it will be excellent 
if it is devoid of any reprovement. 


வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான்உறையும் 
தெய்வத்துள் வைக்கப் படும் . 

50 
He will be placed among the gods dwelling in Heaven 
who leads his wordly life 
in its wholeness and goodness. 


Thirukkural 


50 


Family Life 


6. வாழ்க்கைத் துணைநலம் 
THE GOODNESS OF LIFEMATE 


51 


மனைத்தக்க மாண்புடையள் ஆகித்தற் கொண்டான் 
வளத்தக்காள் வாழ்க்கைத் துணை . 

She is the lifemate 
who turns out to be excellent for the home 
and who manages well 
within her husband s means . 


52 


மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை 
எனைமாட்சித் தாயினும் இல் . 

If the domestic life happens to be with a woman 
who is lacking in domestic virtue, 
the ultimate gain in nil, 
whatever may be its excellence in other respects. 


53 


இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் 
இல்லவள் மாணாக்கடை ? 

What is it that is lacking 
if the lifemate is worthwhile ? 
If the lifemate is worthless 
what is there in possession ? 


பெண்ணிற் பெருந்தக்க யாவுள கற்பென்னும் 
திண்மையுண் டாகப் பெறின். 

54 
If the housewife has got the strength of chastity stabilised , 
what else is there in the life of a man 
better than the woman ? 


55 


தெய்வம் தொழாஅள் கொழுநன் தொழுதெழுவாள் 
பெய்யெனப் பெய்யும் மழை . 

The housewife who worships not any god, 
but gets up every morning 
by having her husband in her mind 
is like the downpour of rain in need . 


Life with the power of Goodness 


51 


56 


தற்காத்துத் தற்கொண்டான் பேணித் தகைசான்ற 
சொற்காத்துச் சோர்விலாள் பெண் . 

She is the good housewife 
who guards herself 

, 
takes care of her husband , 
preserves their good name 
and who tires not in her duties. 


சிறைகாக்கும் காப்புஎவன் செய்யும் மகளிர் 
நிறைகாக்கும் காப்பே தலை . 

57 
What will it do to guard the woman 
with watch and ward ? 
To guard herself by way of contentment and continence 
is the best . 


58 


பெற்றான் பெறின்பெறுவர் பெண்டிர் பெருஞ்சிறப்புப் 
புத்தேளிர் வாழும் உலகு . 

The woman who secures the heart of her husband 
will gain great glory in that world 
where gods dwell in bliss. 


59 


புகழ்புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார்முன் 
ஏறுபோல் பீடு நடை . 

For the men who do not have the housewife, praiseworthy, 
there won t be lion - like gait 
in front of the detractors. 


60 


மங்கலம் என்ப மனைமாட்சி மற்று அதன் 
நன்கலம் நன்மக்கட் பேறு . 

The house wife of excellence 
is the blessing of the home , 
and being blessed with good children 
is its jewels .. 


Thirukkural 


52 


Family Life 


7. மக்கட்பேறு 
THE BLESSINGS OF CHILDREN 


61 


பெறுமவற்றுள் யாமறிவது இல்லை அறிவறிந்த 
மக்கட்பேறு அல்ல பிற . 

Of all wealth that one may be blessed with 
we know not any thing better than the children 
who realise the wisdon of good life . 


62 


எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்காப் 
பண்புடை மக்கட் பெறின் . 

If one is bestowed with children , 
blameless and good natured , 
no evil will befall him 
in all his seven births. 


63 


தம்பொருள் என்பதம் மக்கள் அவர்பொருள் 
தம்தம் வினையான் வரும் . 

One s children are said to be one s wealth ; 
and the wealth of the children will come forth 
out of their own deeds . 


64 


அமிழ்தினும் ஆற்ற இனிதேதம் மக்கள் 
சிறுகை அளாவிய கூழ் . 

Far sweeter than nectar is the gruel 
dabbled with the tender hands 
of one s own children . 


65 


மக்கள்மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்றுஅவர் 
சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு . 

The touch of the children is a delight to the body; 
to hear their words is a delight to the ears . 


Life with the power of Goodness 


53 


66 


குழல்இனிது யாழ்இனிது என்பதம் மக்கள் 
மழலைச்சொல் கேளா தவர் . 

They would say 
the flute is sweet , the lute is sweet , 
who fail to hear their children s lisp , 


67 


தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து 
முந்தி இருப்பச் செயல் . 

The good , a father can do to his son , 
is to place him ahead 
in the council of the learned . 


68 


தம்மின்தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து 
மன்னுயிர்க்கு எல்லாம் இனிது . 

That one s children are wiser than oneself 
is a delight to all beings 
of the vast earth . 


69 


ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனைச் 
சான்றோன் எனக்கேட்ட தாய . 

Hearing that her son is one of perfect goodness 
the mother will rejoice far more 
than she did when she gave birth to him . 


70 


மகன்தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன்தந்தை 
என்னோற்றான் கொல்எனுஞ் சொல் . 

The service that the son can render his father 
is to earn the words from the people , 
" what penance did his father do 
to beget this son ? " 


Thirukkural 


54 


Family Life 


8. அன்புடைமை 
IMBUED WITH LOVE 


71 


அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் 
புன்கணீர் பூசல் தரும் . 

Is there a bolt to shut in love 
and hide its appearance ? 
The trickling drops of tear 
of the affectionate lovers 
will proclaim its presence . 


72 


அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் 
என்பும் உரியர் பிறர்க்கு . 

The loveless will keep everything for themselves; 
the loving ones will give others even their bones . 


73 


அன்போடு இயைந்த வழக்குஎன்ப ஆருயிர்க்கு 
என்போடு இயைந்த தொடர்பு . 

The link of the soul 
with the frame of bones , they say , 
is due to its inborn relationship with love . 


74 


அன்புஈனும் ஆர்வம் உடைமை அதுஈனும் 
நண்பு என்னும் நாடாச் சிறப்பு. 

Love yields fond yearning; 
and the yearning, in turn , yields 
the rare excellence of friendship . 


75 


அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து 
இன்புற்றார் எய்துஞ் சிறப்பு . 

The bliss , the joyous people obtain in the world 
is said to be the fruit of life 
imbued with love. 


Life with the power of Goodness 


55 


அறத்திற்கே அன்புசார்பு என்ப அறியார் 
மறத்திற்கும் அஃதே துணை . 

76 
The ignorant would say 
that love is supportive only to the power of goodness ; 
it is the only aid for valour too . * 


என்பி லதனை வெயில்போலக் காயுமே 
அன்பி லதனை அறம் . 

77 
As the hot sun burns the boneless worms, 
the power of goodness will destory the loveless ones. 


78 


அன்பகத்து இல்லா உயிர்வாழ்க்கை வன்பாற்கண் 
வற்றல் மரம்தளிர்த் தற்று . 

Living with soul, devoid of love, 
is like a sapless tree in the parched desert 
sprouting new leaves . 


79 


புறத்துறுப்பு எல்லாம் எவன்செய்யும் யாக்கை 
அகத்துறுப்பு அன்பி லவர்க்கு ? 

Of what avail are the external organs of their body 
who are dovoid of love , 
the internal organ ? 


80 


அன்பின் வழியது உயிர்நிலை அஃதிலார்க்கு 
என்புதோல் போர்த்த உடம்பு . 

Existence with soul is by way of love . 
Who are devoid of love 
their body is but a frame of bones 
clad with skin . 


. 


Thirukkural 


56 


Family Life 


9. விருந்தோம்பல் 
CHERISHING GUESTS 


81 


இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி 
வேளாண்மை செய்தற் பொருட்டு . 

The purpose of the family life 
with toiling, caring and so on 
is all to entertain guests 
and to exercise hospitality. 


82 


விருந்து புறத்ததாத் தானுண்டல் சாவா 
மருந்தெனினும் வேண்டற்பாற்று அன்று . 

It is not desirable to eat by oneself, 
even if the diet is the elixir of life , 
while the guest is at the doorstep . 


83 


வருவிருந்து வைகலும் ஓம்புவான் வாழ்க்கை 
பருவந்து பாழ்படுதல் இன்று . 

The life of the man 
who looks after the incoming guests daily 
with loving care , 
will never wear out by poverty. 


அகன் அமர்ந்து செய்யாள் உறையும் முகன் அமர்ந்து 
நல்விருந்து ஓம்புவான் இல். 

84 
Fortune will dwell with joyous smile in the house of one 
who entertains worthy guests 
with cheerful countenance. 


85 


வித்தும் இடல்வேண்டும் கொல்லோ விருந்துஓம்பி 
மிச்சில் மிசைவான் புலம் ? 

Is it necessary to sow seeds in the field of him 
who feasts the guests 
and eats the rest ? 


Life with the power of Goodness 


57 


86 


செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் 
நல்விருந்து வானத் தவர்க்கு . 

He will be a worthy guest 
to the heavenly gods 
who , having entertained the passing guests, 
look for more to host . 


87 


இணைத்துணைத்து என்பது ஒன்றில்லை விருந்தின் 
துணைத்துணை வேள்விப் பயன் . 

The fruit of hospitality is not susceptible 
to quantify as such ; 
its value is as much as the worth of the guest. 


88 


பரிந்துஓம்பிப் பற்றற்றேம் என்பர் விருந்து ஓம்பி 
வேள்வி தலைப்படா தார் . 

Those who fail to involve themselves 
in entertaining guests and showing hospitality 
will lament themselves, 
" we toiled and stored wealth 
but we are left - out without any bongage ". 


89 


உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா 
மடமை மடவார்கண் உண்டு . 

Poverty in the midst of plenty 
is the folly of not cherishing guests ; 
and such folly remanins with the fools . 


90 


மோப்பக் குழையும் அனிச்சம் முகந்திரிந்து 
நோக்கக் குழையும் விருந்து . 

Anicham withers away 
when it is smelt , 
so withers the mind of the guest 
at the indifferent look of the host 


Thirukkural 


58 


Family Life 


10. இனியவை கூறல் 
SPEAKING SWEET WORDS 


91 


இன்சொலால் ஈரம் அளைஇப் படிறுஇலவாஞ் 
செம்பொருள் கண்டார்வாய்ச் சொல் . 

Sweet words are those uttered by the enlightened , 
free from guile ,, 
and moistened with mercy and love . 


92 


அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே முகன் அமர்ந்து 
இன்சொல னாகப் பெறின். 

It is better 
to speak sweet words with smiling face 
than giving gifts with joyous mind. 


93 


முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் 
இன்சொ லினதே அறம் . 

Speaking sweet words with cheerful countenace , 
from the depth of one s heart,, 
is alone the power of goodness. 


94 


துன்புறூஉம் துவ்வாமை இல்லாகும் யார்மாட்டும் 
இன்புறூஉம் இன்சொ லவர்க்கு . 

Poverty, the multiplier of misery, 
shall not be there with them 
who utter pleasant words, multiplying happiness, 
towards one and all . 


95 


பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவற்கு 
அணியல்ல மற்றுப் பிற . 

The ornament for a man is 
to be with humility and to speak sweet words ; 
all else are foreign and none . 


Life with the power of Goodness 


59 


96 


அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை 
நாடி இனிய சொலின் . 

If we speak sweet words with good intention , 
the power of vice will diminish 
and the power of goodness increase. 


97 


நயன்ஈன்று நன்றி பயக்கும் பயன்ஈன்று 
பண்பின் தலைப்பிரியாச் சொல் . 

Fruitful words, departing not from courtesy 
will yield justice, and lead to goodness . 


98 


சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் 
இம்மையும் இன்பம் தரும் . 

Sweet words , free from meanness , 
will give pleasure 
here and hereafter. 


99 


இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன்கொலோ 
வன்சொல் வழங்கு வது ? 

Why is it that a man 
who sees sweet words yielding pleasure, 
utters harsh words ? 


100 


இனிய உளவாக இன்னாத கூறல் 
கனியிருப்பக் காய்கவர்ந் தற்று . 

To use bitter words 
while pleasant words are readily available , 
is like choosing raw fruits 
instead of the ripe ones 
which are available, side by side.. 


Thirukkural 


60 


Family Life 


11. செய்ந்நன்றி அறிதல் 

GRATEFULNESS 


101 


செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் 
வானகமும் ஆற்றல் அரிது . 

For the help done by one 
to whom we have never rendered any help . 
both earth and heaven 
cannot be a fitting return . 


102 


காலத்தி னால் செய்த நன்றி சிறிது எனினும் 
ஞாலத்தின் மாணப் பெரிது . 

A timely help rendered, even if small, 
is far greater in worth 
than the whole earth . 


103 


பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் 
நன்மை கடலிற் பெரிது . 

Help rendered by those 
who care not what the return may be , 
if its goodness is weighed, 
is greater than the sea . 


104 


தினைத்துணை நன்றி செயினும் பனைத்துணையாக் 
கொள்வர் பயன்தெரி வார் . 

Even if a help , as small as a millet seed,, 
is rendered to him 
who has a real sense of value , 
he will take it as large as a palmyra tree . 


105 


உதவி வரைத்தன்று உதவி உதவி 
செயப்பட்டார் சால்பின் வரைத்து . 

The value of a help is not limited 
by the extend of the help itself ; 
its real value is as great 
as the worth of its recipient. 


Life with the power of Goodness 


61 


106 


மறவற்க மாசற்றார் கேண்மை துறவற்க 
துன்பத்துள் துப்பாயார் நட்பு . 

Forget not the relationship of the stainless, 
forsake not the friendship of those 
who stood by your side, in distress. 


107 


எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கண் 
விழுமம் துடைத்தவர் நட்பு 

Good people would keep their friendship in mind 
for all seven births to come , 
who have wiped away their tears . 


108 


நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது 
அன்றே மறப்பது நன்று . 

It s not good to forget 
the goodness rendered ; 
it is good to forget at once 
anything done against goodness. 


109 


கொன்றன்ன இன்னா செயினும் அவர் செய்த 
ஒன்றுநன்று உள்ளக் கெடும் . 

Though one has done deadly harm , 
the displeasure thereupon will be defaced 
on the recollection of any one benefit 
done by him beforehand. 


110 


எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை 
செய்ந்நன்றி கொன்ற மகற்கு . 

There is redemption even to him 
who has violated any order of goodness; 
but no redemption at all to him 
who has wiped away his sense of gratitude 
towards a help received . 


Thirukkural 


62 


Family Life 


12. நடுவு நிலைமை 
EQUITY AND IMPARTIALITY 


111 


தகுதி எனவொன்று நன்றே பகுதியால் 
பாற்பட்டு ஒழுகப் பெறின் . 

Equity is one that is good indeed 
if one applies its code of conduct to all people 
by giving each man his due . 


112 


செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி 
எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து . 

The wealth of the man of rectitude 
passes in tact to his posterity 
giving lasting security. 


113 


நன்றே தரினும் நடுவு இகந்தாம் ஆக்கத்தை 
அன்றே ஒழிய விடல் 

Turn away from unjust gain 
the same day it accrues , 
even if it may yield good 
and good alone. 


114 


தக்கார் தகவிலர் என்பது அவரவர் 
எச்சத்தால் காணப் படும் . 

Whether one is worthy or worthless 
shall be understood 
by what one leaves behind. 


115 


கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்துக் 
கோடாமை சான்றோர்க்கு அணி . 

Ruin and gain will not be non - existent; 
it is the ornament for the men of perfect goodness 
not to be bent by heart on any side. 


Life with the power of Goodness 


63 


116 


கெடுவல்யான் என்பது அறிகதன் நெஞ்சம் 
நடுஒரீஇ அல்ல செயின் . 

If one swerves by heart 
and commits evil things against equity, 
let him understand 
that he will be ruined . 


கெடுவாக வையாது உலகம் நடுவாக 
நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு . 

117 
The world will not look down the low estate of the one 
who has held goodness 
by perpetuating equity. 


சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்து ஒருபால் 
கோடாமை சான்றோர்க்கு அணி . 

118 
It is the ornament for the men of perfect goodness 
not to be bent on any side, 
but to remain equipoised 
like the weighing beam which weighs justly. 


119 


சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா 
உட்கோட்டம் இன்மை பெறின் . 

To be free of obliquity of words 
is rectitude, 
provided one keeps his heart unbent. 


120 


வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணிப் 
பிறவும் தம்போல் செயின் . 

The true merchandize for the merchants 
is to cherish others interest also 
as their own . 


Thirukkural 


64 


Family Life 


13. அடக்கமுடைமை 
TO HAVE SELF - CONTROL 


அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை 
ஆரிருள் உய்த்து விடும் . 

121 
Self - control will take one to the bliss of immortals ; 
lack of it will place one 
into utter darkness . 


122 


காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் 
அதனின்ஊங்கு இல்லை உயிர்க்கு . 

Guard self - control as wealth ; 
there is no gain greater than that 
for the soul. 


செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து 
ஆற்றின் அடங்கப் பெறின் . 

123 
Realising the wisdom of controling the self, 
if one restrains oneself by way of goodness, 
the intensity of the restraint will be known to the wise 
and bring about esteem and praise. 


124 


நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் 
மலையினும் மாணப் பெரிது . 

The grandeur of him 
who has gained control of his self 
without swerving from his position , 
is far greater than a mountain . 


125 


எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் 
செல்வர்க்கே செல்வம் தகைத்து . 

Humility is good for all; 
among them , for the rich in particular , 
it is like an added richness . 


Life with the power of Goodness 


65 


126 


ஒருமையுள் ஆமைபோல் ஐந்து அடக்கல் ஆற்றின் 
எழுமையும் ஏமாப்பு உடைத்து . 

If a man keeps his five senses in this one birth 
under his control like a tortoise , 
that will serve as a shield to him 
in all his seven births to come. 


127 


யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் 
சோகாப்பர் சொல்லிழுக்குப் பட்டு . 

If one fails to guard anything else . 
let him guard himself from his tongue; 
lest, by slip of words, 
he should suffer in distress . 


128 


ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் 
நன்றாகா தாகி விடும் . 

If there is the outcome of even a single evil word 
uttered by one , 
all his goodness will cease to be good. 


129 


தீயினால் சுட்டபுண் உள்ளாறும் ஆறாதே 
நாவினால் சுட்ட வடு . 

Wounds caused by fire will heal within , 
but, tongue - burnt scar 
will remain for ever, 
unhealed . 


130 


கதம்காத்துக் கற்றடங்கல் ஆற்றுவான் செவ்வி 
அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து . 

The power of goodness will await him 
on the path of his life,, 
who guards himself from wrath , 
learns and achieves control of his self . 


Thirukkural 


66 


Family Life 


14. ஒழுக்கமுடைமை 
TO HAVE GOOD CONDUCT 


131 


ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் 
உயிரினும் ஓம்பப் படும் . 

Right conduct confers excellence to one s life ; 
it should therefore be cherished 
more carefully than even life. 


பரிந்து ஓம்பிக் காக்க ஒழுக்கம் தெரிந்து ஓம்பித் 
தேரினும் அஃதே துணை . 

132 
Guard right conduct with diligence, 
for, even if you choose and excel in many other fields, 
good conduct alone will come to you 
as your only aid . 


ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் 
இழிந்த பிறப்பாய் விடும் . 

133 
To have good conduct will ensure goodness of one s family, 
bad conduct will amount to a mean birth . 


134 


மறப்பினும் ஓத்துக் கொளல் ஆகும் பார்ப்பான் 
பிறப்பு ஒழுக்கம் குன்றக் கெடும் . 

A seer can have the scriptures recollected 
even if he forgets them ; 
but once his conduct is deteriorated 
his birth of nobility will be debased . 


135 


அழுக்காறு உடையான்கண் ஆக்கம்போன்று இல்லை 
ஒழுக்கம் இலான்கண் உயர்வு . 

Even as there is no real gain in life 
on the part of the envious man , 
so will there be no elevation in life for one 
devoid of good conduct . 


Life with the power of Goodness 


67 


- 


136 


ஒழுக்கத்தின் ஒல்கார் உரவோர் இழுக்கத்தின் 
ஏதம் படுபாக் கறிந்து . 

Realising the foulest disgrace 
that will be caused by bad conduct, 
the strong will never slack in right conduct. 


137 


ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை இழுக்கத்தின் 
எய்துவர் எய்தாப் பழி . 

From right conduct one will attain eminence ; 
from immorality one will fall into untold disgrace. 


138 


நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் 
என்றும் இடும்பை தரும் . 

Right conduct will serve 
as a seed for goodness ; 
Bad conduct will ever cause 
distress . 


139 


ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய 
வழுக்கியும் வாயாற் சொலல் . 

It is impossible for the men of good conduct 
to utter evil words , even by slip .. 


140 


உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் 
கல்லார் அறிவிலா தார் . 

Those who fail to conduct themselves 
in harmony with the world , 
are fools.. 
despite their vast learning . 


Thirukkural 


68 


Family Life 


15. பிறன் இல் விழையாமை 
DESIRING NOT ANOTHER S WIFE 


பிறன் பொருளாள் பெட்டொழுகும் பேதைமை ஞாலத்து 
அறம் பொருள் கண்டார்கண் இல் . 

141 
The folly of lusting after another s wife 
is not found in those 
who have perceived the value of virtue and wealth 
in this world . 


142 


அறன்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை 
நின்றாரின் பேதையார் இல் . 

Among those who have strayed 
outside the power of goodness 
there is no greater fool than him 
who stands lurking at the door of another s home. 


143 


விளிந்தாரின் வேறல்லர் மன்ற தெளிந்தாரில் 
தீமை புரிந்து ஒழுகு வார் 

They are not different from the dead 
who behave with evil designs 
towards the housewife of a trusting friend. 


144 


எனைத்துணையர் ஆயினும் என்னாம் தினைத்துணையும் 
தேரான் பிறன்இல் புகல் . 

Whatever one s greatness may be , 
let it be ; what avails it all 
if one desecrates another s home 
without considering even a least bit ? 


145 


எளிதென இல்இறப்பான் எய்தும்எஞ் ஞான்றும் 
விளியாது நிற்கும் பழி . 

One who seduces another s wife, 
thinking it easy to achieve, 
will acquire guilty scar 
that will last for ever. 


Life with the power of Goodness 


69 


146 


பகைபாவம் அச்சம் பழியென நான்கும் 
இகவாவாம் இல்லிறப்பான் கண் . 

Hatred , sin , fear and disgrace- 
these four will never leave him 
who desecrates another s home .. 


அறன் இயலான் இல்வாழ்வான் என்பான் பிறன் இயலாள் 
பெண்மை நயவா தவன் . 

147 
Who is said to dwell as a householder 
in harmony with the power of goodness; 
he is the man who covets not the womanhood of her 
who lives in accordance with her husbend . 


148 


பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு 
அறன் ஒன்றோ ஆன்ற ஒழுக்கு . 

The noble manliness that looks not another s wife 
is not only of the power of goodness 
for the men of perfect goodness ; 
it is also their exemplary conduct. 


149 


நலக்குரியார் யாரெனின் நாமநீர் வைப்பின் 
பிறற்குரியாள் தோள் தோயா தார். 

" Who are entitled to be of goodness 
in this storm - bound earth ? ” 
They are the ones who clasp noi 
the arms of another s wife. 


150 


அறன்வரையான் அல்ல செயினும் பிறன்வரையாள் 
பெண்மை நயவாமை நன்று . 

Even if one does evil deeds 
beyond the bounds of the power of goodness, 
t will be good on his part 
not to desire the womanhood of her 
who is within the bound of another , 


Thirukkural 


70 


Family Life 


16. பொறையுடைமை 
TO HAVE FORBEARANCE 


151 


அகழ்வாரைத் தாங்கும் நிலம்போலத் தம்மை 
இகழ்வார்ப் பொறுத்தல் தலை . 

As the earth which bears and sustains its diggers, 
it is of prime virtue for one 
to bear with those who insult him . 


152 


பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை 
மறத்தல் அதனினும் நன்று . 

Bear with the excesses by others at all times, 
to forget them altogether 
is better than that. 


153 


இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் 
வன்மை மடவார்ப் பொறை . 

The dearth of dearth is 
to neglect the guest ;; 
the strength of strength is 
to bear with the fools . 


154 


நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை 
போற்றி ஒழுகப் படும் . 

If one wishes to keep in tact 
the wholeness of one s goodness,, 
forbearance must be cherished 
and practised as a good conduct. 


155 


ஒறுத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் 
பொறுத்தாரைப் பொன்போல் பொதிந்து . 

The wise will not hold the vengeful persons 
in high esteem ;; 
they will preserve the forgivers in their mind 
like the treasure of gold . 


Life with the power of Goodness 


71 


156 


ஒறுத்தார்க்கு ஒருநாளை இன்பம் பொறுத்தார்க்குப் 
பொன்றும் துணையும் புகழ் . 

who wreak in wrath 
the joy for them is for a day ; 
the praise for the patient will last 
till the world lasts . 


157 


திறன் அல்ல தற்பிறர் செய்யினும் நோநொந்து 
அறன் அல்ல செய்யாமை நன்று . 

Even if others do untoward deeds to you, 
it is better to refrain from doing anything to them . 
against the power of goodness. 


158 


மிகுதியான் மிக்கவை செய்தாரைத் தாம்தம் 
தகுதியான் வென்று விடல் . 

Through one s nobility of forbearance , 
one must overcome those 
who commit excesses , out of pride. 


159 


துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் 
இன்னாச்சொல் நோற்கிற் பவர் . 

Who endure the transgressor s bitter words 
they are as pure as the ascetics . 


160 


உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர்சொல்லும் 
இன்னாச்சொல் நோற்பாரின் பின் . 

They are great who fast and do penance ; 
but only next to those 
who endure bitter words of others . 


Thirukkural 


72 


Family Life 


17. அழுக்காறாமை 
NOT ENVYING 


161 


ஒழுக்காறாக் கொள்க ஒருவன்தன் நெஞ்சத்து 
அழுக்காறு இலாத இயல்பு. 

One must regard the disposition, 
free of envy , in his heart, 
as the way of orderly life . 


162 


விழுப்பேற்றின் அஃதொப்பது இல்லையார் மாட்டும் 
அழுக்காற்றின் அன்மை பெறின் . 

If one attains a mind, free from envy 
towards anybody 
there is nothing to match it, 
towards the excellence of life. 


163 


அறன் ஆக்கம் வேண்டாதான் என்பான் பிறன் ஆக்கம் 
பேணாது அழுக்கறுப் பான் . 

One who is not desirous of virtue and weal 
will envy another s wealth, 
instead of feeling happy over it . 


164 


அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் 
ஏதம் படுபாக்கு அறிந்து . 

The wise will not, through envious way, 
commit unrighteous deeds, 
being aware of the misery 
the bad conduct will bring about 


165 


அழுக்காறு உடையார்க்கு அதுசாலும் ஒன்னார் 
வழுக்கியும் கேடீன் பது . 

To those who are envious, 
their envy is enough for their ruin , 
even if their enemies fail to do it . 


Life with the power of Goodness 


73 


166 


கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதூஉம் 
உண்பதூஉம் இன்றிக் கெடும் . 

Who envy the gifts given to others, 
his kith and kin will perish 
without any cloth to wear and food to eat. 


167 


அவ்வித்து அழுக்காறு உடையானைச் செய்யவள் 
தவ்வையைக் காட்டி விடும் . 

Lakshmi, the goddess of good fortune , 
unable to bear with that man who is envious, 
will hand over him to his sister, 
the goddess of misfortune. - 


168 


அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்றுத் 
தீயுழி உய்த்து விடும் . 

The sinful one , the envy " 
will ruin one s wealth 
and drag him into the fire of hell. 


169 


அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் 
கேடும் நினைக்கப் படும் . 

The prosperity of the man of envious heart 
on the one hand, 
and the ruin of the man of goodness on the other, 
should be pondered over. 


170 


அழுக்கற்று அகன்றாரும் இல்லை அஃது இல்லார் 
பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல் . 

There is nobody who has prospered 
by envying others 
nor is there anybody, free of envy, 
who has lost his prosperity . 


Thirukkural 


74 


Family Life 


18. வெஃகாமை 


NOT COVETING 


171 


நடுவின்றி நன்பொருள் வெஃகின் குடிபொன்றிக் 
குற்றமும் ஆங்கே தரும் . 

if one covets another s well earned property , 
without any sense of equity, 
one s home will be spoiled 
and guilt will accrue forthwith . 


படுபயன் வெஃகிப் பழிப்படுவ செய்யார் 
நடுவன்மை நாணு பவர் . 

172 
Those who would shrink with shame at the want of equity, 
will not commit disgraceful acts 
by coveting the resultant gain . 


சிற்றின்பம் வெஃகி அறன் அல்ல செய்யாரே 
மற்றின்பம் வேண்டு பவர் . 

173 
Those who seek spiritual bliss 
will not do deeds, contrary to the power of goodness 
by coveting the fleeting pleasure. 


இலமென்று வெஃகுதல் செய்யார் புலம் வென்ற 
புன்மையில் காட்சி யவர் . 


174 


Men who have conquiered their senses 
and wh .c vision is clear 
will not resort to coveting other s property 
on the plea of poverty. 


அஃகி அகன்ற அறிவுஎன்னாம் யார்மாட்டும் 
வெஃகி வெறிய செயின் . 

175 
What is the use of the sharp and vast knowledge 
if one commits unbecoming acts, through covetousness , 
towards one and all ? 


Life with the power of Goodness 


75 


அருள்வெஃகி ஆற்றின்கண் நின்றான் பொருள்வெஃகி 
பொல்லாத சூழக் கெடும் . 

176 
He, who stands firmly on the side of the power of goodness 
by aspiring grace 
will perish ,, 
when he covets wealth and plots evil. 


177 


வேண்டற்க வெஃகியாம் ஆக்கம் விளைவயின் 
மாண்டற் கரிதாம் பயன் . 

Do not aspire for the gain of covetousness ; 
the resultant gain 
will never be good. 


178 


அஃகாமை செல்வத்திற்கு யாதெனின் வெஃகாமை 
வேண்டும் பிறன்கைப் பொருள் . 

For one s wealth not to be shrunk, 
one must avoid coveting another s wealth . 


179 


அறன் அறிந்து வெஃகா அறிவுடையார்ச் சேரும் . 
திறன் அறிந்து ஆங்கே திரு . 

The Goddess of fortune, knowing his worth , 
will reach the wise 
who understands the power of goodness 
and refrains from covetousness. 


180 


இறல்ஈனும் எண்ணாது வெஃகின் விறல்ஈனும் 
வேண்டாமை என்னுஞ் செருக்கு . 

Covetousness , regardless of consequences 
will lead one to ruin , 
and the pride of desirelessness 
to triumph . 


Thirukkural 


76 


Family Life 


19. புறங்கூறாமை 
NOT SLANDERING 


அறங்கூறான் அல்ல செயினும் ஒருவன் 
புறங்கூறான் என்றல் இனிது . 

181 
Even if one does not speak of the power of goodness 
but commits deeds against it, 
it will be good on his part 
if he is said to be not back biting . 


182 


அறனழீஇ அல்லவை செய்தலின் தீதே 
புறனழீஇப் பொய்த்து நகை . 

It is greater evil to slander behind one s back 
and to smile deceitfully in his presence 
than denying the power of goodness 
and doing sinful deeds. 


புறங்கூறிப் பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் 
அறம்கூறும் ஆக்கம் தரும் . 

183 
To die rather than living falsely by slandering 
will bring about the gain of the power of goodness. 


184 


கண்நின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க 
முன்இன்று பின்நோக்காச் சொல் . 

Even if you speak heartless words 
in one s presence, 
do not utter thoughtless words 
in one s absence .. 


அறஞ் சொல்லும் நெஞ்சத்தான் அன்மை புறஞ்சொல்லும் 
புன்மையால் காணப் படும் . 

185 
The falseness of one s praise of the power of goodness 
will be seen from the meanness of his slandering. 


Life with the power of Goodness 


77 


186 


பிறன்பழி கூறுவான் தன்பழி யுள்ளும் 
திறன் தெரிந்து கூறப் படும் . 

Who reviles the neighbour s disgrace , 
his own disgrace will be searched out 
and broadcast. 


187 


பகச்சொல்லிக் கேளிர்ப் பிரிப்பர் நகச்சொல்லி 
நட்பாடல் தேற்றா தவர் . 

Who are incapable to ensure relationship 
with smiling conversation , 
will, by uttering alienating words , estrange 
even their relatives . 


188 


துன்னியார் குற்றமும் தூற்றும் மரபினார் 
என்னைகொல் ஏதிலார் மாட்டு ? 

What will those people not do towards strangers 
who are of such a nature as to proclaim the faults 
of even their intimate friends ? 


189 


அறன்நோக்கி ஆற்றுங்கொல் வையம் புறன்நோக்கி 
புன்சொல் உரைப்பான் பொறை ? 

Does the earth bear the burden of him 
for the sake of the power of goodness 
who speak evil words about others , 
ensuring their sbsence ? 


190 


ஏதிலார் குற்றம்போல் தம்குற்றங் காண்கிற்பின் 
தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு ? 

If a man scans his own faults 
as he does in the case of others, 
will there be any evil to his soul ? 


Thirukkural 


78 


Family Life 


20. பயனில சொல்லாமை 
NOT SPEAKING VAIN WORDS 


191 


பல்லார் முனியப் பயனில சொல்லுவான் 
எல்லாரும் எள்ளப் படும் . 

He who speaks vain words 
to the disgust of many 
will be despised by, all. 


192 


பயனில பல்லார்முன் சொல்லல் நயனில 
நட்டார்கண் செய்தலின் தீது . 

To speak vain words in the presence of many 
is a greater evil 
than doing undesirable deeds unto friends. 


193 


நயனிலன் என்பது சொல்லும் பயனில 
பாரித் துரைக்கும் உரை . 

Rigmorale of vain words would proclaim 
that the speaker is not a man of goodness. 


194 


நயன்சாரா நன்மையீன் நீக்கும் பயன்சாராப் 
பண்பில் சொல் பல்லா ரகத்து . 

Words devoid of worth and refinement 
spoken to an assembly, 
will deprive the speaker of the gain of goodness. 


195 


சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில் 
நீர்மை யுடையார் சொலின் . 

If the men of worth speak vain words, 
their eminence with esteem will desert them . 


Life with the power of Goodness 


79 


196 


பயனில்சொல் பாராட்டு வானை மகன் எனல் 
மக்கட் பதடி எனல் . 

Call him not a man but chaff among men 
who indulges in empty words . 


197 


நயனில் சொல்லினுஞ் சொல்லுக சான்றோர் 
பயனில சொல்லாமை நன்று . 

Let the men of perfect goodness speak 
unpleasant words if they will; 
it will be good on their part 
not to speak vain words. 


198 


அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் 
பெரும்பயன் இல்லாத சொல் . 

The wise who discern rare values in life, 
won t speak words 
which do not have greater significance. 


199 


பொருள்தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார் மருள்தீர்ந்த 
மாசறு காட்சி யவர் . 

Men of spotless and clear vision 
do not utter words , meaningless , 
even by forgetfulness. 


200 


சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க 
சொல்லில் பயனிலாச் சொல் . 

From the vocabulary 
utter words that are fruitful; 
utter not words that are fruitless. 


Thirukkural 


80 


Family Life 


21. தீவினையச்சம் 
FEAR OF DOING EVIL DEEDS 


201 


தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் 
தீவினை என்னுஞ் செருக்கு . 

Not habitual sinners , but men of excellence 
will dread 
the pride of doing evil deeds. 


202 


தீயவை தீய பயத்தலால் தீயவை 
தீயினும் அஞ்சப் படும் . 

Since evil things result in evil effects , 
evil deeds must be feared more than fire . 


203 


அறிவினுள் எல்லாம் தலையென்ப தீய 
செறுவார்க்கும் செய்யா விடல் . 

It is the height of all wisdom , they say, 
not to do evil things 
even to those who torment us . 


மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் 
அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு . 

204 
Avoid planning for other s ruin even by inadvertence ; 
if you do , 
the power of goodness will plot your own ruin . 


205 


இலன் என்று தீயவை செய்யற்க செய்யின் 
இலன் ஆகும் மற்றும் பெயர்த்து . 

Commit not evil on the plea of poverty ; 
if you do , 
you will become poorer still 

. 


Life with the power of Goodness 


81 


206 


தீப்பால தான் பிறர்கண் செய்யற்க நோய்ப்பால 
தன்னை அடல்வேண்டா தான் , 

let not one commit evil to others, 
if one desires to be not saddened by ills . 


207 


எனைப்பகை உற்றாரும் உய்வர் வினைப்பகை 
வீயாது பின்சென்று அடும் . 

One can survive 
whatever enmity one has incurred ; 
the enmity by way of evil deeds, 
will unceasingly pursue and kill him . 


208 


தீயவை செய்தார் கெடுதல் நிழல்தன்னை 
வீயாது அடிஉறைந் தற்று . 

Ruin of the wrong - doer is a certainty 
just like his shadow clinging to his feet, 
unceasingly 


209 


தன்னைத்தான் காதலன் ஆயின் எனைத்தொன்றும் 
துன்னற்க தீவினைப் பால் . 

If a man loves himself , 
let him not incline his mind 
towards evil deeds in any measure . 


210 


அருங்கேடன் என்பது அறிக மருங்குஓடித் 
தீவினை செய்யான் எனின் . 

Let one understand oneself 
that he is immune to ruin , 
if he does not stray into devious ways of sin . 


Thirukkural 


82 


Family Life 


22. ஒப்புரவறிதல் 
REALISING DUTY TO SOCIETY 


211 


கைம்மாறு வேண்டா கடப்பாடு மாரிமாட்டு 
என்ஆற்றுங் கொல்லோ உலகு ? 

Duty to society demands no return ; 
what good could the world do 
to recompense the cloud that pours rain ? 


212 


தாளாற்றித் தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு 
வேளாண்மை செய்தற் பொருட்டு . 

All wealth gained through hard work 
is for doing service 
to the deserving people . 


213 


புத்தேள் உலகத்தும் ஈண்டும் பெறல் அரிதே 
ஒப்புரவின் நல்ல பிற . 

It is rare to find any other good 
in this world or in heaven 
than the obligatory service to society. 


214 


ஒத்தது அறிவான் உயிர்வாழ்வான் மற்றையான் 
செத்தாருள் வைக்கப் படும் . 

Who realises that he is part and parcel 
of all human beings 
he is the one who really lives; 
all others are deemed dead . 


215 


ஊருணி நீர்நிறைந் தற்றே உலகு அவாம் 
பேரறி வாளன் திரு . 

The wealth that accrues to the wise 
who is dear and near to the world 
is like the village pond filled with water. 


Life with the power of Goodness 


83 


216 


பயன்மரம் உள்ளூர்ப் பழுத்தற்றால் செல்வம் 
நயனுடை யான்கண் படின் . 

If wealth reaches the man of goodness, 
it is like the fruitful tree in the village 
ripened of its fruits . 


217 


மருந்தாகித் தப்பா மரத்தற்றால் செல்வம் 
பெருந்தகை யான்கண் படின் . 

If wealth accrues to the man of magnanimity 
it is like a herbal tree , every part of which 
is an unfailing cure for disease. 


218 


இடன்இல் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒல்கார் 
கடன் அறி காட்சி யவர் . 

Who are clear - visioned 
of their social responsibility 
they won t slacken in their service to humanity 
even at times of adversity . 


219 


நயனுடையான் நல்கூர்ந்தான் ஆதல் செயும்நீர 
செய்யாது அமைகலா வாறு . 

The man of goodness becoming poor means 
he is not in a position to do his service to society 
in the usual course . 


220 


ஒப்புரவி னால்வரும் கேடெனின் அஃதொருவன் 
விற்றுக்கோள் தக்க துடைத்து . 

If one s duty to society 
results in one s ruin , 
that ruin is worth to be secured. 
by selling oneself into serfhood . 


Thirukkural 


84 


* 


Family Life 


23. ஈகை 


CHARITY 


221 


வறியார்க்கொன்று ஈவதே ஈகைமற் றெல்லாம் 
குறியெதிர்ப்பை நீரது உடைத்து . 

To give the destitute is alone charity ; 
all other givings are of the nature of expecting 
a measured return . 


222 


நல்லாறு எனினும் கொளல் தீது மேலுலகம் 
இல்லெனினும் ஈதலே நன்று . 

Even if it is a good way to receive for livelihood , 
receiving is bad ; 
even if heaven is denied to the giver, 
giving alone is good. 


இலன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் 
குலன் உடையான் கண்ணே உள . 

223 
Uttering not the painful words , " I have nought ” 
and giving the needy- 
these are the two qualities found in a man of nobility 


224 


இன்னாது இரக்கப் படுதல் இரந்தவர் 
இன்முகம் காணும் அளவு . 

To sympathise is painful 
till one sees the face of the suppliant 
lit with delight.. 


225 


ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை 
மாற்றுவார் ஆற்றலின் பின் . 

The power of the ascetics is to endure hunger; 
but it is only next to the power of him 
who relieves the hunger of the starving. 


Life with the power of Goodness 


85 


226 


அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் 
பெற்றான் பொருள்வைப் புழி . 

To relieve the fatal hunger of the destitute- 
one who attains this virtuous habit 
finds in it the proper place 
to lay up his treasure . 


227 


பாத்தூண் மரீஇ யவனைப் பசி என்னும் 
தீப்பிணி தீண்டல் அரிது . 

The evil disease of hunger will not touch him 
who is habitual of sharing his meals with others . 


228 


ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கொல் தாம்உடைமை 
வைத்து இழக்கும் வன்க ணவர் . 

Do the hard - eyed who hoard their possession 
and lose it thereby 
know not the delight 
that springs from the pleasure of giving ? 


229 


இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய 
தாமே தமியர் உணல் . 

To eat alone by oneself 
by keeping the garners full 
is certainly more wretched 
than begging . 


230 


சாதலின் இன்னாதது இல்லை இனிது அதூஉம் 
ஈதல் இயையாக் கடை . 

Nothing is as painful as death ; 
even that will become sweet 
it charity cannot be exercised . 


Thirukkural 


86 


Family Life 


24. புகழ் 
GLORY 


231 


ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது 
ஊதியம் இல்லை உயிர்க்கு . 

Give to the poor and live with fame; 
other than that 
there s no gain to the soul . 


232 


உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இரப்பார்க்கு ஒன்று 
ஈவார்மேல் நிற்கும் புகழ் . 

All words of praise by the speakers 
will abide as the glory of those 
who give to the beggars 


233 


ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழ் அல்லால் 
பொன்றாது நிற்பதொன்று இல் . 

Except for the fame that is towering, 
there s nothing that stands undying 
in this world , ever changing. 


234 


நிலவரை நீள்புகழ் ஆற்றின் புலவரைப் 
போற்றாது புத்தேள் உலகு . 

If one has gained long standing fame 
within the limits of this earth , 
the celestial world will no longer honour 

the enlightened sages. 


235 


நத்தம்போல் கேடும் உளதாகும் சாக்காடும் 
வித்தகர்க்கு அல்லால் அரிது . 

Ruin that leads to fame 
and death that brings about glory 
are rare to attain 
except for the adepts of wisdom . 


Life with the power of Goodness 


87 


236 


தோன்றின் புகழொடு தோன்றுக அஃதிலார் 
தோன்றலின் தோன்றாமை நன்று . 

If one should appear on the stage 
let him appear with glory ; 
if one can t 
it is better for him not to appear at all. 


237 


புகழ்பட வாழாதார் தந்நோவார் தம்மை 
இகழ்வாரை நோவது எவன் ? 

One who does not live with glory 
has to blame himself , 
why should he blame others 
who despise him ? 


238 


வசைஎன்ப வையத்தார்க்கு எல்லாம் இசைஎன்னும் 
எச்சம் பெறாஅ விடின் . 

If one fails to earn a name before dying 
it is a disgrace, they say , 
to all the people of the world . 


239 


வசையிலா வண்பயன் குன்றும் இசையிலா 
யாக்கை பொறுத்த நிலம் . 

The earth that bears the body of the man 
devoid of glory, 
though fertile otherwise, 
will shrink in its yield. 


240 


வசைஒழிய வாழ்வாரே வாழ்வார் இசைாழிய 
வாழ்வாரே வாழா தவர் . 

They alone live truely 
who live without any disgrace , 
and those who live without glory 
are not alive actually . 


1 ( 3 ) 
துறவறவியல் 
ON ASCETIC LIFE 


This section on Thuravaraviyal consists of thirteen 
chapters commencing from 25th chapter. 


There are , of course born saints of asceticism . But 
others also can reach that stage by attaining perfection in 
domestic life . It is the change of attitude that is required to 
go up towards perfection . One will realise the fact that 
differentiation of my family and other families , my country 
and other countries is no longer required . Thiruvalluvar 
shows the way to liquidate the pride of I and mine . He 
would say that one who curbs the pride of I and mine will 
enter a higher world than that of the celestials . 


The last chapter in this section is avāvaruthal 
( uprooting of desires ) . The hankering after pleasures and the 
consequent attachments have to be sublimated into universal 
love . It is this stage of life which is emphasised in the chapter 
on turavu ( renunciation ) . Nowhere in thuravaraviyal 
(asceticism , is any demand made that one should renounce 
his wife . 


For leading an ascetic life one practises penance . 
Penance is not mental or physical mortification . One has to 
put up with the sufferings inflicted by others and not to injure 
other beings under any circumstances ; that is all the totality 
of penance . . 


Life with the power of Goodness 


89 


The right kind of knowledge or wisdom is emphasised 
in meyyunarthal ( Realisation of Truth ). One should not 
mistake unreal things as real. Whatever be the thing and 
whatever be its outward nature , true wisdom lies in realising 
its real truth . 


Thiruvalluvar holds the balance between family life 
and ascetic life ; for he contemplates the possibility of 
asceticism being the continuation of family life or the 
possibility of practising asceticism together with the family 
life . 


Thirukkural 


90 


Asceticism 


25. அருளுடைமை 
COMPASSION 


அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் 
பூரியார் கண்ணும் உள . 

241 
Wealth of kindliness is the wealth of wealth ; 
material wealth is there 
even with the base .. 


நல்லாற்றால் நாடி அருள் ஆள்க பல்லாற்றால் 
தேரினும் அஃதே துணை . 

242 
Seek and secure kindliness 
through the path of goodness ; 
even if the multiple ways and means are examined 
kindliness is found to be your only aid . 


243 


அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள்சேர்ந்த 
இன்னா உலகம் புகல் . 

It is not for the kind hearted and compassionate 
to enter the gruesome world of darkness. 


244 


மன்னுயிர் ஓம்பி அருள் ஆள்வார்க்கு இல்லென்ப 
தன்னுயிர் அஞ்சும் வினை. 

The evil that one s soul dreads 
will not be there with him 
who exercises kindliness 
by way of looking after all beings. 


245 


அல்லல் அருள் ஆள்வார்க்கு இல்லை வளிவழங்கும் 
மல்லல்மா ஞாலம் கரி . 

Grief will not be there for him 
who keeps kindliness teeming in his heart : 
the vast rich earth , teemed with wind, 
bears witness to it . 


Life with the power of Goodness 


91 


பொருள்நீங்கிப் பொச்சாந்தார் என்பர் அருள்நீங்கி 
அல்லவை செய்தொழுகு வார் . 

246 
Those who forsake grace 
and live by doing things against goodness 
are the ones , they say, who missed their spirit of life 
of which they are oblivious. 


அருள்இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லார்க்கு 
இவ்வுலகம் இல்லாகி யாங்கு 

247 
That world is not for them 
who are devoid of kindliness, 
as this world is not for those 
who are impoverished . 


248 


பொருள் அற்றார் பூப்பர் ஒருகால் அருள் அற்றார் 
அற்றார்மற் றாதல் அரிது . 

Those who lost their wealth 
may flourish again in future ; 
but the graceless are the utterly destitutes 
whose rejuvenation is rarely possible . 


249 


தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் 
அருளாதான் செய்யும் அறம் . 

As the one without perceptive mind 
attempts to perceive truth , 
so are the deeds of virtue done 
by an unkind man .. 


250 


வலியார் முன் தன்னை நினைக்கதான் தன்னின் 
மெலியார்மேல் செல்லும் இடத்து . 

When you are inclined to oppress a man 
who is weaker than you , 
just imagine yourself 
being confronted with a mightier one . 


Thirukkural 


92 


Asceticism 


26. புலால் மறுத்தல் 
ABSTINENCE FROM FLESH 


251 


தன்னூன் பெருக்கற்குத் தான்பிறிது ஊன்உண்பான் 
எங்ஙனம் ஆளும் அருள் ? 

How will one exercise grace 
who consumes the flesh of other creatures 
in order to increase his own flesh ? 


252 


பெருள்ஆட்சி போற்றாதார்க்கு இல்லை அருள் ஆட்சி 
ஆங்கில்லை ஊன்தின் பவர்க்கு . 

Preservation of wealth will not be there 
with those who guard not their estate ; 
nor the upkeep of grace with meat - eaters 


படைகொண்டார் நெஞ்சம் போல் நன்று ஊக்காது ஒன்றன் 
உடல்சுவை உண்டார் மனம் . 


253 


Like the heart of men 
who carry murderous weapons with them 
the mind of those who taste a creature s flesh 
will not encourage them towards goodness. 


அருள் அல்லது யாதெனில் கொல்லாமை கோறல் 
பொருள் அல்லது அவ்வூன் தினல் . 

254 
What s grace and what is naught ? 
Refraining from killing and resorting to kill, respectively , 
and to eat the flesh of the dead is a senseless thing. 


255 


உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊன்உண்ண 
அண்ணாத்தல் செய்யாது அளறு . 

Life exists in not eating flesh ; 
on eating the flesh one is swallowed by the hell 
which will never open its gate 
to let him out . 


Life with the power of Goodness 


93 


256 


தினற்பொருட்டால் கொல்லாது உலகுஎனின் யாரும் 
விலைப்பொருட்டால் ஊன்தருவார் இல் . 

If the world kills not any living beings 
for the purpose of eating, 
there will be none to offer flesh 
for the purpose of selling * 


257 


உண்ணாமை வேண்டும் புலாஅல் பிறிது ஒன்றன் 
புண்அது உணர்வார்ப் பெறின் . 

One must abstain from eating flesh 
if one can realise 
that it is but the wound of the body of a soul. 


258 


. 


செயிரின் தலைப்பிரிந்த காட்சியார் உண்ணார் 
உயிரின் தலைபிரிந்த ஊன். 

One who is freed from faults 
will not eat flesh 
that is severed from a soul. 


259 


அவிசொரிந்து ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் 
உயிர்செகுத்து உண்ணாமை நன்று . 

It is better not to eat flesh 
by killing a living being 
than performing thousand oblations. 
by pouring ghee. 


260 


கொல்லான் புலாலை மறுத்தானைக் கைகூப்பி 
எல்லா உயிரும் தொழும் . 

All living beings will fold their hands 
and worship that man 
who kills not any creature 
and abstains from eating flesh . 


Thirukkural 


94 


Asceticism 


27. தவம் 
PENANCE 


261 


உற்றநோய் நோன்றல் உயிர்க்குஉறுகண் செய்யாமை 
அற்றே தவத்திற்கு உரு . 

To endure one s own sufferings , 
not to injure any living beings; 
this is all , the totality of penance . 


தவமும் தவம்உடையார்க்கு ஆகும் அவம் அதனை 
அஃதிலார் மேற்கொள் வது . 

262 
Penance too will befit those 
who have righteous disposition so as to perform penance ; 
it is a vain pretence for others to perform it. 


துறந்தூர்க்குத் துப்புரவு வேண்டி மறந்தார்கொல் 
மற்றை யவர்கள் தவம் ? 

263 
Have others , the householders, refrained from penance 
in order to provide food for the ascetics ? 


264 


ஒன்னார்த் தெறலும் உவந்தாரை ஆக்கலும் 
எண்ணின் தவத்தான் வரும் . 

The power to ruin foes and to elevate friends 
will come into being to the ascetics 
if they wish .. 


265 


வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் 
ஈண்டு முயலப் படும் . 

Since one achieves everything through penance 
in the very manner as desired, 
practice of penance shall be tried here, 
on this earth . 


Life with the power of Goodness 


95 


266 


தவஞ்செய்வார் தம்கருமம் செய்வார்மற் றல்லார் 
அவம் செய்வார் ஆசையுட் பட்டு . 

Those who practise penance are the ones 
who perform their duties; 
the rest, caught in the net of desires, 
do themselves harm . 


267 


சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் 
சுடச்சுட நோற்கிற் பவர்க்கு . 

More and more it is melted in the flame of fire 
the brighter the gold shines; 
more and more sufferings the penitents endure 
more enligtened will they become. 


268 


தன்னுயிர் தான் அறப் பெற்றானை ஏனைய 
மன்னுயிர் எல்லாம் தொழும் . 

All living beings will worship him 
who has got his " I " and " my soul " 
detached from himself utterly. 


269 


கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் 
ஆற்றல் தலைப்பட் டவர்க்கு . 

It is within their reach 
who are heading in the power of penance 
even to circumvent the limit of the " Yama ", 
the God of death . 


270 


இலர்பல ராகிய காரணம் நோற்பார் 
சிலர்பலர் நோலா தவர் . 

The reason that there are many in the world 
who have become the have - nots is 
that there are only a few who endure sufferings 
and many who don t . 


Thirukkural 


96 


Asceticism 


28. கூடா ஒழுக்கம் 

IMPOSTURE 


271 


வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் 
ஐந்தும் அகத்தே நகும் . 

The five elements of one s body 
who is of deceitful disposition 
will laugh within themselves 
at his clandestine conduct. 


272 


வானுயர் தோற்றம் எவன்செய்யும் தன்நெஞ்சம் 
தான் அறி குற்றப் படின் ? 

Of what avail is the lofty appearance of one , 
as high as the sky, 
if one s mind sets upon guilt, consciously ? 


273 


வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் 
புலியின் தோல் போர்த்து மேய்ந் தற்று . 

The assumed appearance as a powerful austere 
by a man who is devoid of moral strength 
is like a cow grazing 
by wearing a tiger s skin . 


274 


தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து 
வேட்டுவன் புள்சிமிழ்த் தற்று . 

Hiding oneself under an ascetic garb , 
and doing evil deeds 
is like a fowler hiding himself in the bush 
and trapping little birds. 


275 


பற்றற்றேம் என்பார் படிற்றொழுக்கம் எற்றெற்றென்று 
ஏதம் பலவும் தரும் . 

The clandestine conduct of those 
who claim themselves to be unattached 
will bring them misery and make them cry , 
" what , oh ! what have I done ? " 


Life with the power of Goodness 


97 


276 


நெஞ்சின் துறவார் துறந்தார்போல் வஞ்சித்து 
வாழ்வாரின் வன்கணார் இல் . 

There s none so cruel as the one 
who renounces not in heart 
but, pretends to have renounced all 
and lives by deceit. 


277 


புறங்குன்றி கண்டனைய ரேனும் அகங்குன்றி 
மூக்கிற் கரியார் உடைத்து . 

There are people in the world 
who appear shining outwardly 
like the red kundri berry,, 
but, are black within , like its nose * 


278 


மனத்தது மாசாக மாண்டார்நீர் ஆடி 
மறைந்தொழுகு மாந்தர் பலர் . 

There are many in the world with heart, impure, 
who bathe in holy stream like holy men , 
and lead a clandestine life . 


279 


கணைகொடிது யாழ்கோடு செவ்விது ஆங் கன்ன 
வினைபடு பாலால் கொளல் . 

The arrow is straight but crooked 
and the lute is curved but good; 
judge men not by their appearance, but their acts. 


280 


மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் 
பழித்தது ஒழித்து விடின் . 

No need to shave off the hair 
or to grow it long 
if one avoids what the world condemns . 


Thirukkural 


98 


Asceticism 


29. கள்ளாமை 
ABSTAINING FROM FRAUD 


281 


எள்ளாமை வேண்டுவான் என்பான் எனைத்தொன்றும் 
கள்ளாமை காக்கதன் நெஞ்சு . 

Let him guard his heart 
from the thoughts of fraud 
who wants himself not to be despised. 


282 


உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன்பொருளைக் 
கள்ளத்தால் கள்வேம் எனல் . 

It is evil indeed 
even to have the thoughts in one s conscience 
to steal another s property 
by fraudulent design . 


283 


களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து 
ஆவது போலக் கெடும் . 

Wealth gained by fraudulent means 
may seem to enlarge enormously , but, 
it will go to ruin abruptly. 


284 


களவின்கண் கன்றிய காதல் விளைவின்கண் 
வீயா விழுமம் தரும் . 

The lust for defrauding others , 
crystalised in one s mind , 
will bring about endless trouble 
when it fructifies 


285 


அருள்கருதி அன்புடைய ராதல் பொருள்கருதிப் 
பொச்சாப்புப் பார்ப்பார்கண் இல் . 

To become kind - hearted , aiming to attain grace , 
cannot be there with him 
who is on the look out for another s forgetfulness 
with the desire of his property . 


Lite with the power of Goodness 


99 


286 


அளவின்கண் நின்றொழுகல் ஆற்றார் களவின்கண் 
கன்றிய காத லவர் . 

They won t be able to walk in life 
in measured bounds 
who are with desires to defraud others , 
precipitized in their minds. 


287 


களவென்னும் காரறி வாண்மை அளவென்னும் 
ஆற்றல் புரிந்தார்கண் இல் . 

The deceitful art of fraud 
is not found in him 
who is capable of exercising the strength 
of living a measured life . 


288 


அளவறிந்தார் நெஞ்சத்து அறம்போல நிற்கும் 
களவறிந்தார் நெஞ்சில் கரவு . 

Even as virtue abides in the heart of those 
who are occustomed to measured life , 
so will deceit dwell in the minds of them 
who are conversant with fraudulent design . 


289 


அளவல்ல செய்தாங்கே வீவர் களவல்ல 
மற்றைய தேற்றா தவர் . 

Those who do not know anything but fraud 
will perish 
by doing things beyond limit. 


290 


கள்வார்க்குத் தள்ளும் உயிர்நிலை கள்ளார்க்குத் 
தள்ளாது புத்தேள் உலகு . 

Existence with soul will shirk the fraudulent, 
the celestial world will not reject the upright 
who are against fraud . 


Thirukkural 


100 


Asceticism 


30. வாய்மை 
TRUTHFULNESS 


291 


வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் 
தீமை இலாத சொலல் . 

If it may be asked , what is truthfulness ? 
It is the utterance of words 
devoid of even the slightest taint of evil . 


292 


பொய்ம்மையும் வாய்மை இடத்த புரைதீர்ந்த 
நன்மை பயக்கும் எனின் . 

Even a lie takes the place of truthfulness 
if it affords unsullied goodness. 


293 


தன்நெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தபின் 
தன்நெஞ்சே தன்னைச் சுடும் . 

Speak not anything 
which your heart knows as false . 
Lest your own conscience should burn you . 


294 


உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் 
உள்ளத்துள் எல்லாம் உளன் . 

If a person conducts himself 
true to his conscience, free from falsehood , 
he will dwell in the hearts of all in the world . 


295 


மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு 
தானம்செய் வாரின் தலை . 

If one speaks truth 
with all his mind and heart, 
he is towering over those 
who practise penance and charity . 


Life with the power of Goodness 101 


296 


பொய்யாமை அன்ன புகழ்இல்லை எய்யாமை 
எல்லா அறமும் தரும் . 

There is no other glory 
than that of never uttering any falsehood 
it will give all power of goodness 
without any further exertion . 


297 


பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற 
செய்யாமை செய்யாமை நன்று . 

If one is resolute enough 
to keep himself unfailingly away from falsehood , 
it is good of him , and goodness prevails 
without any other virtuous deeds. 


298 


புறம் தூய்மை நீரான் அமையும் அகம்தூய்மை 
வாய்மையால் காணப் படும் . 

External purity is ensured 
by means of water ; 
purity of mind will be evident by truthfulness. 


299 


எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்குப் 
பொய்யா விளக்கே விளக்கு . 

All other lights are not light at all 
for the men of perfect goodness ; 
the light of truthfulness alone 
is their light.. 


300 


யாம்மெய்யாக் கண்டவற்றுள் இல்லை எனைத்தொன்றும் 
வாய்மையின் நல்ல பிற . 

Of all the good things 
we have actually seen in the world 
there is nothing whatsoever, 
better than truthfulness. 


Asceticism 


102 


Thirukkural 


31. வெகுளாமை 
NOT GETTING ANGRY 


செல்லிடத்துக் காப்பான் சினம்காப்பான் அல்லிடத்துக் 
காக்கின்என் காவாக்கால் என் ? 

301 
Who forbears his anger where it has its own effect 
he is the man who really forbears anger; 
where his anger has no effect, 
what matters whether he forbears or not ? 


302 


செல்லா இடத்துச் சினம் தீது செல்லிடத்தும் 
இல் அதனின் தீய பிற . 

Anger is bad where it has no effect 
Even where it has its effect 
there is nothing worse than that. 


303 


மறத்தல் வெகுளியை யார்மட்டும் தீய 
பிறத்தல் அதனான் வரும் . 

Forget anger towards one and all, 
since , birth of evil will come out of it. 


304 


நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் 
பகையும் உளவோ பிற ? 

Is there any other enmity than anger 
which kills laughter and delight ? 


305 


தன்னைத்தான் காக்கின் சினம்காக்க காவாக்கால் 
தன்னையே கொல்லும் சினம் . 

If a person would guard himself, 
let him guard against anger; 
if he fails to do so , 
anger will kill his very self . 


Lite with the power of Goodness 


103 


306 


சினம் என்னும் சேர்ந்தாரைக் கொல்லி இனம் என்னும் 
ஏமப் புணையைச் சுடும் . 

Wrath , the destroyer of all whom it inflames , 
will burn one s life - boat of kith and kin . 


307 


சினத்தைப் பொருள் என்று கொண்டவன் கேடு 
நிலத்தறைந்தான் கைபிழையா தற்று . 

The destruction of the man 
who keeps his wrath as his inevitable holding 
is a certanity, 
just like the hand of a man striking the ground 
being injured unfailingly. 


308 


இணர்எரி தோய்வன்ன இன்னா செயினும் 
புணரின் வெகுளாமை நன்று . 

Even if a person does harm to you , 
as grievous as a bundle of burning fire , 
it is good , if possible, not to get angry . 


உள்ளியது எல்லாம் உடன்எய்தும் உள்ளத்தால் 
உள்ளான் வெகுளி எனின் . 

309 
If a man does not harbour anger in his conscience 
he will achieve all,, 
as soon as he desires. 


310 


இறந்தார் இறந்தார் அனையர் சினத்தைத் 
துறந்தார் துறந்தார் துணை . 

Who are overwhelmed with anger 
they are like the dead ; 
those who have renounced anger 
are equal to the ascetics who have renounced all. 


! 


Thirukkural 


104 


Asceticism 


32. இன்னா செய்யாமை 
NOT HARMING OTHERS 


311 


சிறப்புஈனும் செல்வம் பெறினும் பிறர்க்கு இன்னா 
செய்யாமை மாசற்றார் கோள் . 

It is the ideal of men of pure heart 
not to do harm to others, 
even if they could secure wealth thereby 
that yields glory . 


312 


கறுத்து இன்னா செய்த அக் கண்ணும் மறுத்து இன்னா 
செய்யாமை மாசற்றார் கோள் . 

It is the stand of men of pure heart 
not to do harm in retaliation , 
even when a person harms them out of anger. 


313 


செய்யாமல் செற்றார்க்கும் இன்னாத செய்தபின் 
உய்யா விழுமம் தரும் . 

Retaliation even upon him who harms you , 
with no provocation on your part, 
will bring about irretrievable sorrow . 


314 


இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர்நாண 
நன்னயம் செய்து விடல் . 

The proper way to punish the person 
who has done evil to you , 
is to do him good in return 
and make him ashamed of himself. 


315 


அறிவினான் ஆகுவது உண்டோ பிறிதின் நோய் 
தந்நோய்போல் போற்றாக் கடை ? 

Is there any gain out of wisdom 
if one does not treat another s suffering 
as his own ? 


Life with the power of Goodness 


105 


316 


இன்னா எனத்தான் உணர்ந்தவை துன்னாமை 
வேண்டும் பிறன்கண் செயல் . 

One must abstain from doing deeds to others 
which one feels painful to himself. 


317 


எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் 
மாணாசெய் யாமை தலை . 

It is of supreme goodness 
not to do harm consciously to anybody 
in any degree, at any moment . 


தன்னுயிர்க்கு இன்னாமை தான் அறிவான் என்கொலோ 
மன்னுயிர்க்கு இன்னா செயல் ? 

318 
Why the hell, does the man 
who knows the things harmful to himself, 
do them to other beings ? 


319 


பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா 
பிற்பகல் தாமே வரும் . 

If one does evil to others 
in the forenoon , 
evil to himself will come forth by itself 
in the afternoon . 


320 


நோய் 

எல்லாம் நோய்செய்தார் மேலவாம் நோய்செய்யார் 
நோய் இன்மை வேண்டு பவர் . 

All the ill - effects of evil deeds 
will recoil on the doer himself; 
those who desire to be away from ills 
won t do ill - deeds to others . 


Thirukkural 


106 


Asceticism 


33. கொல்லாமை 


NON - KILLING 


321 


அறவினை யாதெனில் கொல்லாமை கோறல் 
பிறவினை எல்லாம் தரும் . 

What is the virtuous deed, if asked, 
it is never to kill any living being; 
the act of killing will lead to a train of sins. 


322 


பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் 
தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை . 

The chief of all codes of conduct, 
as compiled by the learned, 
is to share food with others, 
and to cherish all living beings. 


ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்று அதன் 
பின்சாரப் பொய்யாமை நன்று . 

323 
The one unique goodness 
is not to kill any living beings; 
the next and supplemental to it 
is the goodness of keeping oneself away from falsehood . 


324 


நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் 
கொல்லாமை சூழும் நெறி . 

What is the path of goodness , if asked , 
it is that path which fosters non - killing. 


325 


நிலைஅஞ்சி நீத்தாருள் எல்லாம் கொலைஅஞ்சிக் 
கொல்லாமை சூழ்வான் தலை . 

Of all those who have renounced family life 
for fear of impermanence , 
he is the supreme who embraces non - killing, 
dreading the guilt of murdering. 


Life with the power of Goodness 


107 


கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் 
செல்லாது உயிர்உண்ணும் கூற்று . 

326 
Death that eats away life 
will not make its inroad into his life - time 
who conducts himself with determination 
not to kill any living being. 


தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான்பிறிது 
இன்னுயிர் நீக்கும் வினை . 

327 
Even if you have to lose your life, 
do not resort to the act of taking away the sweet lite 
from any living being. 


328 


நன்றாகும் ஆக்கம் பெரிது எனினும் சான்றோர்க்குக் 
கொன்றாகும் ஆக்கம் கடை . 

Sacrifice may bring about great gain , 
but still, for men of perfect goodness,, 
the gain that is earned by killing 
is the lowest . 


329 


கொலைவினையர் ஆகிய மாக்கள் புலைவினையர் 
புன்மை தெரிவார் அகத்து . 

Professional killers who are but animals 
are rated the lowest 
in the heart of the discerning wise. 


உயிர்உடம்பின் நீக்கியார் என்ப செயிர்உடம்பின் 
செல்லாத்தீ வாழ்க்கை யவர் . 

330 
Those who lead a diseased, poverty striken and loathsome life 
are the ones , the wise would say , 
who had snatched away the life in the past 
from the bodies of the living beings. 


Thirukkural 


108 


Asceticism 


34. நிலையாமை 
IMPERMANENCE 


331 


நில்லாத வற்றை நிலையின என்று உணரும் 
புல்லறி வாண்மை கடை. 

The folly that looks upon the transcient 
as everlasting 
is the worst of all follies. 


கூத்தாட்டு அவைக்குழாத்து அற்றே பெருஞ்செல்வம் 
போக்கும் அதுவிளிந் தற்று . 

332 
Incoming of great wealth is like the crowd gathered 
at a drama hall ; 
its outgoing is like the dispersion of the crowd 
at the end of the show . 


333 


அற்கா இயல்பிற்றுச் செல்வம் அதுபெற்றால் 
அற்குப ஆங்கே செயல் . 

Property is of the nature of non - lasting ; 
if you get it, 
carry out deeds of lasting goodness 
forthwith . 


334 


நாள் என ஒன்றுபோல் காட்டி உயிர்ஈரும் 
வாள் அது உணர்வார்ப் பெறின் . 

A day , so to say , in the span of life 
if rightly understood , 
is the sword that cuts off life, 
little by little . 


335 


நாச்செற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை 
மேற்சென்று செய்யப் படும் . 

Before the tongue is paralysed 
and hiccough arises in throat, 
rise up and carry out good deeds. 


Life with the power of Goodness 


109 


336 


நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் 
பெருமை உடைத்து இவ் வுலகு . 

The man who was here yesterday 
is gone today, 
this world is revered with 
such wonderful happenings. * 


337 


ஒருபொழுதும் வாழ்வது அறியார் கருதுப 
கோடியும் அல்ல பல . 

People do not know how to live 
even for a moment ; 
they would go on thinking 
crores and more of things. 


338 


குடம்பை தனித்து ஒழியப் புள்பறந் தற்றே 
உடம்பொடு உயிரிடை நட்பு . 

The fledgeling flies away 
abandoning the nest; 
such is the friendship 
the soul has with the body. 


339 


உறங்கு வதுபோலும் சாக்காடு உறங்கி 
விழிப்பது போலும் பிறப்பு . 

Death is like falling asleep ; 
birth is like waking up . 


340 


புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் 
துச்சில் இருந்த உயிர்க்கு ? 

Has the soul no fixed home of its own 
that it has occupied this worthless body ? 


Thirukkural 


110 


Asceticism 


35. துறவு 


RENUNCIATION 


341 


யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் 
அதனின் அதனின் இலன் . 

From whatsoever and whatsoever 
a man detaches himself, 
his suffering therefrom and therefrom 
is nought . 


வேண்டின் உண்டாகத் துறக்க துறந்தபின் 
ஈண்டு இயற் பால பல . 

342 
If one seeks real joy in life . 
let one renounce while in possession of worldly things; 
after renouncing ,, 
there are many delights that one can have on this earth . 


343 


அடல்வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல்வேண்டும் 
வேண்டிய எல்லாம் ஒருங்கு . 

One must control the five senses 
and give up all objects of desire 
altogether. 


344 


இயல்பாகும் நோன்பிற்கு ஒன்று இன்மை உடைமை 
மயலாகும் மற்றும் பெயர்த்து . 

To possess nothing is conducive to asceticism ; 
possession of even one thing, whatsoever, 
will lead to further entanglement and infatuation . 


345 


மற்றும் தொடர்ப்பாடு எவன்கொல் பிறப்பு அறுக்கல் 
உற்றார்க்கு உடம்பும் மிகை . 

To those who intend to break the cycle of births 
even their body is superfluous ; 
why then is there any further attachment ? 


Lite with the power of Goodness 


111 


346 


யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு 
உயர்ந்த உலகம் புகும் . 

He who curbs the pride of I and mine " 
will enter a higher world- 
higher than the world of gods. 


347 


பற்றி விடாஅ இடும்பைகள் பற்றினைப் 
பற்றி விடாஅ தவர்க்கு . 

Who clings to attachments 
without any release 
griefs will cling to him 
with unreleasing grip. 


348 


தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி 
வலைப்பட்டார் மற்றை யவர் . 

Those who renounced utterly are the ones 
who are heading for salvation ; 
others are they who are caught in the snare 
with delusion . 


349 


பற்றற்ற கண்ணே பிறப்பு அறுக்கும் மற்று 
நிலையாமை காணப்படும் . 

When one is severed from attachments , 
chain of birth is severed from him ; 
otherwise , instability will prevail. 


350 


பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றைப் 
பற்றுக பற்று விடற்கு . 

Attach yourself to the attachment of him 
who is boundless ; 
be attached to him 
in order to free yourself from all attachments . 


Thirukkural 


112 


Asceticism 


36. மெய்யுணர்தல் 
REALISATION OF TRUTH 


* 


351 


பொருளல்ல வற்றைப் பொருளென்று உணரும் 
மருளானாம் மாணாப் பிறப்பு . 

Miserable birth is the outcome of the delusion 
by which one takes the unreal as real. 


352 


இருள்நீங்கி இன்பம் பயக்கும் மருள்நீங்கி 
மாசறு காட்சி யவர்க்கு . 

For those who are of clear and unclouded vision 
darkness ceases and bliss is conferred . 


353 


ஐயத்தின் நீங்கித் தெளிந்தார்க்கு வையத்தின் 
வானம் நணியது உடைத்து . 

To those who have freed themselves from doubts 
and realised truth ,, 
heaven is nearer to them than even this earth . 


ஐயுணர்வு எய்தியக் கண்ணும் பயமின்றே 
மெய்யுணர்வு இல்லாத வர்க்கு . 

354 
To those who don t have the perception of truth ,, 
even if they have secured the knowledge of the five senses , 
it is of no use. 


355 


எப்பொருள் எத்தன்மைத் தாயினும் அப்பொருள் 
மெய்ப்பொருள் காண்பது அறிவு . 

Whatever be the thing 
and whatever be its nature, 
wisdom is to see the truth in it. 


Life with the power of Goodness 


113 


கற்றுஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவார் 
மற்றுஈண்டு வாரா நெறி . 

356 
Those who have learned here and perceived truth 
would endeavour on the path 
that leads him not again to this earth . 


357 


ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையாப் 
பேர்த்து உள்ள வேண்டா பிறப்பு . 

Through meditation if one perceives 
what is , that is truth , 
there s no need for him to think of rebirth . 


358 


பிறப்பு என்னும் பேதைமை நீங்கச் சிறப்பு என்னும் 
செம்பொருள் காண்பது அறிவு . 

Wisdom is that which perceives truth , 
the excellence of existence , 
and removes the folly of rebirth . 


359 


சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்துச் 
சார்தரா சார்தரு நோய் . 

If one so lives as to realise his true relationship 
with the eternal , 
and to drop all worldly connections, 
the clinging ills will no more cling to him . 


360 


காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் 
நாமம் கெடக்கெடும் நோய் . 

On the expiry of lust, wrath and delusion 
with their very name , 
all woes will expire to their root. 


Thirukkural 


114 


Asceticism 


37. அவா அறுத்தல் 
UPROOTING DESIRES 


361 


அவாஎன்ப எல்லா உயிர்க்கும்எஞ் ஞான்றும் 
தவாஅப் பிறப்புஈனும் வித்து . 

It is the desire , the wise would say, 
that is the seed which yields unceasing births 
to all beings, at all times .. 


362 


வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது 
வேண்டாமை வேண்ட வரும் . 
! If you wish anything 
"" no birth again " should be your only wish ; 
and that will come about 
when you seek for desirelessness. 


363 


வேண்டாமை அன்ன விழுச்செல்வம் ஈண்டில்லை 
யாண்டும் அஃதொப்பது இல் . 

There is no splendid wealth here on earth 
as the wealth of desirelessness ; 
nor is there such a precious wealth 
in any other world . 


364 


தூஉய்மை என்பது அவாஇன்மை மற்றது 
வா அய்மை வேண்ட வரும் . 

Purity of mind is that of desirelessness ; 
and that will come about 
when one seeks truthfulness. 


365 


அற்றவர் என்பார் அவாஅற்றார் மற்றையார் 
அற்றாக அற்றது இலர் . 

who are said to be the liberated ones 
they are the ones who are freed from desire ; 
others are not the ones who are freed utterly. 


Life with the power of Goodness 


115 


366 


அஞ்சுவ தோரும் அறனே ஒருவனை 
வஞ்சிப்ப தோரும் அவா . 

It is certainly the righteousness for one 
to dread desires perpetually ; 
it is the desire 
which betrays a man perfidiously. 


367 


அவாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை 
தான் வேண்டு மாற்றான் வரும் . 

If a man uproots all desires thoroughly, 
events that will lead him towards goodness 
will occur in the manner as he desires. 


அவாஇல்லார்க்கு இல்லாகும் துன்பம் அஃதுஉண்டேல் 
தவாஅது மேன்மேல் வரும் . 

368 
There will be no misery to those with no desire , 
if there is desire, 
sorrow will come to him more and more 
unceasingly 


369 


இன்பம் இடையறாது ஈண்டும் அவாஎன்னும் 
துன்பத்துள் துன்பம் கெடின் . 

If desire, the woe of woes , dies away ,, 
there will be everlasting joy 
in this world . 


370 


ஆரா இயற்கை அவாநீப்பின் அந்நிலையே 
பேரா இயற்கை தரும் . 

If a man gives up desire 
which has the nature of nonfulfilment, 
that very state of desirelessness confers on him 
Nature s bliss, unaltered. 


116 


i ( 4 ) 

ஊழியல் 
ON THE UNFORESEEN POWER OF NATURE 


The last section on UI, (Unforeseen Power of Nature ) 
consists of only one chapter, the last one in Arathuppal. It is 
an order , something like cause and effect under the 
unforeseen power of nature . 

The mysteries of this universe such as the inexplicable 
failures of what to us seem to be successful attempts, the 
unforeseen success of attempts which we feel, should end 
in failure , the mysterious ignorance of the wise and the 
learned , the evil resulting from good , the good resulting from 
evil , the futility at times of all good efforts and the 
inescapability from the allotted share , resist all reasonable 
explanations, all of which emphazise the ÜT, the order of cause 
and effect under the unforeseen power of nature . 

It is not misery alone that is inexplicable. But it is 
misery alone that makes people murmer and revolt. Even 
the good things of the world and happiness we enjoy are 
equally inexplicable . Thiruvalluvar wonders as to why those 
who are pleased when good things happen should suffer 
when they encounter with adverse happenings . His advice 
is to keep equanimity of the mind and accept the happenings, 
whatever they may be , as the very nature of this world . 


Thirukkural 


117 


Unforeseen Power of Nature 


38. ஊழ் 
UNFORESEEN POWER OF NATURE 


371 


ஆகூழால் தோன்றும் அசைவு இன்மை கைப்பொருள் 
போகூழால் தோன்றும் மடி 

Steadfastness comes by the favourable nature ; 
and by the depriving nature 
inertia will come to the fore . 


பேதைப் படுக்கும் இழவூழ் அறிவகற்றும் 
ஆகலூழ் உற்றக் கடை . 

372 
The power of adverse nature makes a man foolish ; 
when he is blessed with the favourable nature 
it will enlarge his intelligence. 


373 


நுண்ணிய நூல்பல கற்பினும் மற்றும்தன் 
உண்மை அறிவே மிகும் . 

Even if a man studies many a subtle book , 
his innate vision alone will prevail. 


374 


இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு 
தெள்ளியர் ஆதலும் வேறு . 

The nature of the world is of two categories 
which are diametrically opposite to each other; 
possession of wealth is the one, 
and being brilliant with wisdom the other. 


375 


நல்லவை எல்லாஅந் தீயவாம் தீயவும் 
நல்லவாம் செல்வம் செயற்கு . 

All good things done for earning wealth 
turn to be bad, and bad things to good , 
when appropriate nature intervenes. 


Life with the power of Goodness 


118 


376 


பரியினும் ஆகாவாம் பால் அல்ல உய்த்துச் 
சொரியினும் போகா தம . 

Things, not destined to you 
will not remain with you , even if carefully guarded ; 
and things destined to you 
will not disappear, even if you throw them away. 


வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி 
தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது . 

377 
Even for those who amass wealth to the tune of crores , 
the enjoyment is rarely possible 
except as determined by the ordainer, 
the power of nature . 


378 


துறப்பார்மன் துப்புரவு இல்லார் உறற்பால 
ஊட்டா கழியும் எனின் . 

The destitutes would become ascetics 
if the powerful nature spares them 
from suffering their unavoidable ills. 


நன்று ஆங்கால் நல்லவாக் காண்பவர் அன்று ஆங்கால் 
அல்லல் படுவது எவன் ? 

379 
How is it that those who find pleasure 
when good things happen , 
should suffer 
when they are confronted with adverse happenings ? 


ஊழிற் பெருவலி யாவுள மற்று ஒன்று 
சூழினும் தான்முந் துறும் . 

380 
What are the things, stronger than the power of nature ? 
Even if a plan is drawn for overcoming it, 
nature will overtake it. 


II 
பொருட்பால் 
MATERIAL LIFE 


120 


NI 
QUITGLUT 
ON MATERIAL LIFE 


The second part of Thirukkural on porutpal ( on 


Material life ) consists of seventy chapters ( 39-108 ) 


This part is divided into seven sections as follows : 


1 . 


Arasiyal ( on kingship and governance ) 


2 . 


Amaichiyal ( On ministry and governance ) 


3 
. 


Araniyal ( On fortification ) 


4 . 


Kūliyal ( On resources ) 


5 . 


Padaiyiyal ( On army ) 


6 . 


Natpiyal ( On friendship ) 


7 . 


Kudiyiyal ( On Citizenry ) 


In the modern democratic world , the State exists for 


the people s welfare . Thiruvalluvar , 2000 Years ago had 


interpreted this conception in the widest sense of the term . 


Thirukkural 


121 


Kingship and Governance 


The political philosophy of Thiruvalluvar is unique in 


that it makes society and government the cradle for men of 


perfect goodness. He insists on the means being as ennobling 


as the ends . Even the most intricate problems of statecraft 


and diplomacy are discussed from their basic human points 


of view . 


The porutpal of Thiruvalluvar does not coincide with 


the Artha concept of Sanscrit . Unlike the Arthasastra, which 


deals mainly with the art of governance , only a few chapters 


in Porutpal of Thirukkural deal with the art of governance 


and with sovereignty. 


The sovereign is portrayed as an embodiment of the 


ideals and virtues of the people . Several chapters have been 


devoted in this part to self - respect , truthfulness, good 


character and honour of the citizens and the special virtues 


required for preserving and improving inter- personal 


relationship in the social set - up and polity 


Material Life 


122 


It is important to note that Thiruvalluvar, after 


discussing in the first part , the inner spiritual growth of the 


individual, proceeds to discuss in the second part on Porul , 


the public life of individual in society and in politics. 


Evidently, it is the concept of Thiruvalluvar that only 


a man who has demonstrated by his moral , cultural and 
spiritual ripeness, his value as an individual, is fit to enter 


the wider arena of public life and play a fruitful role therein . 


It will thus be seen that the Porutpal of Thirukkural is 


infused with the spirit of secularism and social ethics which 


are quite against the divine right theory of sovereignty and 


the Varnashrama Dharma in Sanskrit . 


II ( 1 ) 

அரசியல் 
ON KINGSHIP AND GOVERNANCE 


The first section on kingship and governance in the 
second part on Porutpál consists of 25 chapters from 39th 


onwards . 


The personality development of the king by 
systematic learning and listening , associating with greatmen 
and dissociating with the mean , and such other aspects are 
discussed in the beginning of this section . 


The duties of the king rather than his rights are 
emphasised . He is the custodian of arram , the power of 
goodness in the country . He is wise , firm , never negligent 
but ever enthusiastic . He has no likes and dislikes of his own . 


He is easy of access to his citizens . 


Wisdom becomes the greatest fortress, Wisdom is not 
a slave to the roaming mind . That which directs towards 
goodness is real wisdom . The wise man is no pedant . He 
reads the future correctly. 


The wise king judges the strength of the enemy as 


well as his own strength , and also his limitations . He knows 


proper time and place for action . 


Material Life 


124 


There is no man who is flawless . Therefore , amidst 


the faults and merits of persons available , those with greater 


merit are selected . 


Thiruvalluvar speaks of the king and the officials of 


the palace , In those days monarchy was the system of 
governance . But, because Thiruvalluvar is emphasising the 
fundamental human ideals , the chapters on king and the 
palace officials are relevant to the present day democracy 
also . To our convenience , the king at the time of 
Thiruvalluvar who had been the head of political 
administration can be replaced with the present day 
President or Prime Minister ; the king s officials who were 
looking after the country s welfare activities be replaced with 
the modern day executives or administrators . The amount of 
power and authority between the present day administrators 
and the personnel of the defunct monarchy might not be the 
same . But the basic duties and responsibilities of the 
bureaucrats , norms of behaviour in special situations , 
subordination and superordination will not ever change with 
the passage of time or with the change of the system of 
goverments . Hence the precepts for the king and his officials 
can as well be considered as a valuable study material for 
the modern students of management. 


Thirukkural 


125 


Kingship and Governance 


39. இறைமாட்சி 
GLORY OF THE KING 


381 


படைகுடி கூழ் அமைச்சு நட்பரண் ஆறும் 
உடையான் அரசருள் ஏறு . 

Who has got these six 
army , people, wealth , ministry, allies and fort - 
is the lion among kings. 


382 


அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் 
எஞ்சாமை வேந்தர்க்கு இயல்பு. 

Never lacking in the four qualities 
courage , liberality , wisdom and energy 
is the characteristic of a king. 


383 


தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் 
நீங்கா நிலனாள் பவர்க்கு . 

Sleepless alertness, learning and daring 
these three never desert those 
who rule the earth . 


384 


அறனிழுக்காது அல்லவை நீக்கி மறன் இழுக்கா 
மானம் உடையது அரசு . 

It is the kingship 
which shall not fail in virtue, but eschew vice , 
and shall not slip from valour 
but maintain its honour. 


385 


இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த 
வகுத்தலும் வல்லது அரசு . 

He is a king who is capable 
of producing and acquiring wealth , 
conserving and apportioning it. 


Material Life 


126 


386 


காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் 
மீக்கூறும் மன்னன் நிலம் . 

If the king is easily accessive and soft spoken, 
the world will extol his land . 


387 


இன்சொலால் ஈத்தளிக்க வல்லார்க்குத் தன்சொலால் 
தான்கண் டனைத்து இவ் வுலகு . 

As for the king who speaks with sweet words, 
and guards his people by giving liberally, 
the world will comply with his words .. 


முறைசெய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு 
இறையென்று வைக்கப் படும் . 

388 
He who administers justice and protects his subjects , 
will be deemed the sovereign leader to the people. 


செவிகைப்பச் சொற்பொறுக்கும் பண்புடை வேந்தன் 
கவிகைக்கீழ்த் தங்கும் உலகு . 

389 
The world will dwell safely 
under the umbrella of the king 
who has the goodness to endure words of criticism 
which may be bitter to his ears . 


390 


கொடையளி செங்கோல் குடியோம்பல் நான்கும் 
உடையானாம் வேந்தர்க்கு ஒளி . 

He is the light among kings 
who has the four qualities 
beneficence, benevolence, justice 
and care for his subjects . 


Thirukkural 


127 


Kingship and Governance 


40. கல்வி 


EDUCATION 


391 


கற்க கசடறக் கற்பவை கற்றபின் 
நிற்க அதற்குத் தக . 

Learn flawlessly what should be learnt; 
after having learnt, 
live accordingly 


392 


எண்என்ப ஏனை எழுத்து என்ப இவ்விரண்டும் 
கண்என்ப வாழும் உயிர்க்கு . 

The wise would say 
that number , on the one hand, 
and letter, on the other, 
are the eyes for the living beings . 


கண்உடையர் என்பவர் கற்றோர் முகத்து இரண்டு 
புண்உடையர் கல்லா தவர் . 

393 
Only the learned are considered to be having eyes ; 
the unlearned have but two sores, 
instead of eyes in their face. 


394 


உவப்பத் தலைக்கூடி உள்ளப் பிரிதல் 
அனைத்தே புலவர் தொழில் . 

To meet with joy 
and part with wistful thought 
is all that the learned do. 


395 


உடையார்முன் இல்லார்போல் ஏக்கற்றும் கற்றார் 
கடையரே கல்லா தவர் . 

Who learns by stooping 
like a beggar before a wealthy man 
is the learned; 
the unlearned is the wretched . 


Material Life 


128 


396 


தொட்டனைத்து ஊறும் மணல்கேணி மாந்தர்க்கு 
கற்றனைத்து ஊறும் அறிவு . 

Water will spring from the sandy well 
as much as it is dug ; 
knowledge will grow unto the man 
as much as he learns . 


397 


யாதானும் நாடாமால் ஊராமால் என் ஒருவன் 
சாந்துணையும் கல்லாத வாறு . 

For the learned, it is obvious , 
every country is his own 
and every town is his native one ; 
why is it then that a man fails to learn 
until his end ? 


398 


ஒருமைக்கண் தான்கற்ற கல்வி ஒருவற்கு 
எழுமையும் ஏமாப்பு உடைத்து . 

The learning that a man acquires 
in one birth 
will be helpful to him 
during all the seven births to come . 


399 


தாம்இன் புறுவது உலகுஇன் புறக்கண்டு 
காமுறுவர் கற்றறிந் தார் . 

Seeing that the world rejoices 
in what they rejoice ,, 
the learned will love to learn 
more and more of the cherished lore . 


400 


கேடுஇல் விழுச்செல்வம் கல்வி ஒருவற்கு 
மாடு அல்ல மற்றை யவை . 

Learning which is imperishable 
is the wealth of excellence for a man ; 
other wealths are not of that worth . 


Thirukkural 


129 


Kingship and Governance 


41. கல்லாமை 
BEING UNLEARNED 


401 


அரங்கின்றி வட்டாடி அற்றே நிரம்பிய 
நூல்இன்றிக் கோட்டி கொளல் . 

To address an assembly of the learned 
by one without adequate learning, 
is like playing dice without a board . 


402 


கல்லாதான் சொல்கா முறுதல் முலைஇரண்டும் 
இல்லாதாள் பெண்காமுற்று அற்று . 

The longing of an unlearned man for oratory 
is like a woman without breasts 
longing for womanhood . 


403 


கல்லா தவரும் நனிநல்லர் கற்றார்முன் 
சொல்லா திருக்கப் பெறின் . 

Even an illiterate is fine 
if he could keep himself silent, 
without uttering a word before the learned. 


404 


கல்லாதான் ஒட்பம் கழியநன்று ஆயினும் 
கொள்ளார் அறிவுடை யார் . 

Although the wisdom of an unlearned man 
happens to be very good , 
the learned will not accept it. 


405 


கல்லா ஒருவன் தகைமை தலைப்பெய்து 
சொல்லாடச் சோர்வு படும் . 

The worth of an unlearned man will wilt 
when he begins to speak 
in an assembly of the learned. 


Material Life 


130 


உளர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவாக் 
களர் அனையர் கல்லா தவர் . 

406 
Except for the fact that the illiterate is breathing and alive, 
he is like a soil , saline, 
which is of no avail. 


நுண்மாண் நுழைபுலம் இல்லான் எழில்நலம் 
மண்மாண் புனைபாவை யற்று . 

407 
The comeliness of a person 
who does not have the power of understanding subtleties, 
is just like a painted doll, made of soil. 


408 


நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே 
கல்லார்கண் பட்ட திரு . 

The wealth in the hands of the unlearned 
is more harmful 
than the poverty befallen the good. 


409 


மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்ப்பிறந்தும் 
கற்றார் அனைத்து இலர் பாடு . 

The unlearned , though born in a high family , 
is not esteemad on par with the learned, 
even if he is low - born . 


410 


விலங்கொடு மக்கள் அனையர் இலங்குநூல் 
கற்றாரோடு ஏனை யவர் . 

As beasts are in comparison with human beings , 
so are the unlearned with the learned 
who have learnt enlightening books. 


Thirukkural 


131 


Kingship and Governance 


42. கேள்வி 
LEARNING THROUGH LISTENING 


411 


செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் 
செல்வத்துள் எல்லாம் தலை . 

Wealth of listening is a wealth among wealth ; 
and this wealth is the chief of all wealth . 


412 


செவிக்குணவு இல்லாத போழ்து சிறிது 
வயிற்றுக்கும் ஈயப் படும் . 

When there is no food for the ear, 
a little will be given to the stomach also . 


413 


செவியுணவின் கேள்வி யுடையார் அவியுணவின் 
ஆன்றாரோடு ஒப்பர் நிலத்து . 

Men on earth who are fed through their ears 
and who gather konwledge thereby 
are equal to the gods in heaven 
who are fed through sacrificial offers . 


414 


கற்றிலன் ஆயினும் கேட்க அஃது ஒருவற்கு 
ஒற்கத்தின் ஊற்றாம் துணை . 

Though not learnt, let a man listen ;; 
that will serve him as a staff to hold 
at times of distress . 


415 


இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோல் அற்றே 
ஒழுக்கம் உடையார்வாய்ச் சொல் . 

Words of men of righteous conduct are 
like a supportive staff 
in slippery ground. 


Material Lite 


132 


* 


416 


எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் 
ஆன்ற பெருமை தரும் . 

Listen to good words 
however little it may be ; 
even that much will confer on him 
a great dignity. 


பிழைத்துணர்ந்தும் பேதைமை சொல்லார் இழைத்துணர்ந்து 
ஈண்டிய கேள்வி யவர் . 

417 
Who have got plentitude of learning by listening diligently, 
they won t speak nonsense 
even when they have imperfectly understood 
a particular subject. 


கேட்பினுங் கேளாத் தகையவே கேள்வியால் 
தோட்கப் படாத செவி . 

418 
The ears which are not receptive of the words heard 
are deaf indeed, even though they can hear. 


419 


நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய 
வாயினர் ஆதல் அரிது . 

Humility of speech is rarely possible for them 
who are not the listeners of subtlety. 


420 


செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் 
அவியினும் வாழினும் என் ? 

What does it matter if they live of die 
who taste not by ears but only by tongues ? 


Thirukkural 


133 


Kingship and Governance 


43. அறிவுடைமை 
HAVING WISDOM 


421 


அறிவு அற்றம் காக்குங் கருவி செறுவார்க்கும் 
உள்ளழிக்கல் ஆகா அரண் . 

Wisdom is a weapon 
which guards one from ruin ; 
and it is an inner fortress 
that no enemy can penetrate and destroy. 


422 


சென்ற இடத்தால் செலவிடா தீதொரீஇ 
நன்றின்பால் உய்ப்பது அறிவு . 

It is wisdom 
which checks one s mind from straying, 
expels evils and leads one to goodness. 


423 


எப்பொருள் யார்யார்வாய்க் கேட்பினும் அப்பொருள் 
மெய்ப்பொருள் காண்பது அறிவு . 

It is wisdom to discern truth 
from the sayings, 
whatever and from whomsoever heard . 


424 


எண்பொருள வாகச் செலச்சொல்லித் தான்பிறர்வாய் 
நுண்பொருள் காண்பது அறிவு . 

It is wisdom that spells out in lucid terms 
so as to be understood by the nearers 
and comprehends the subtleties of words 
heard from others . 


உலகம் தழீஇயது ஒட்பம் மலர்தலும் 
கூம்பலும் இல்லது அறிவு . 

425 
World embracing is the vision of intelligence ; 
and wisdom is of the nature of not blooming nor glooming. 


Material Lite 


134 


எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு 
அவ்வது உறைவது அறிவு . 

426 
It is wisdom that would live 
in harmony with the world 
by understanding the way in which the world moves. 


அறிவுடையார் ஆவது அறிவார் அறிவிலார் 
அஃது அறி கல்லா தவர் . 

427 
The wise are they who would foresee 
what is going to happen ; 
unwise are they who are unable to foresee anything . 


428 


அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை அஞ்சுவது 
அஞ்சல் அறிவார் தொழில் . 

It is folly not to fear what should be feared ; 
it is the function of the wise to fear 
what is to be feared. 


429 


எதிரதாக் காக்கும் அறிவினார்க்கு இல்லை 
அதிர வருவதோர் நோய் . 

There is no frightful evil that shocks the wise 
who foresee and guard themselves 
against the ensuing ills . 


அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் 
என்னுடைய ரேனும் இலர் . 


430 


The wise are the ones who possess all; 
the unwise are those who, 
whatever they might have possessed, 
are really impoverished 


Thirukkural 


135 


Kingship and Governance 


44. குற்றங்கடிதல் 
AGAINST FAULTS 


செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் 
பெருக்கம் பெருமித நீர்த்து . 

431 
Their prosperous state is 
of dignity and pride 
who are devoid of arrogance, wrath and meanness . 


432 


இவறலும் மாண்பிறந்த மானமும் மாணா 
உவகையும் ஏதம் இறைக்கு . 

Niggardliness, pride devoid of dignity 
and undignified pleasure 
these are faults for a king. 


433 


தினைத்துணையாம் குற்றம் வரினும் பனைத்துணையாக் 
கொள்வர் பழிநாணு வார் . 

Those who shrink from disgrace, 
even if a defect, as small as a millet, 
crops up in them , 
will look upon it as big as a palm - tree . 


434 


குற்றமே காக்க பொருளாகக் குற்றமே 
அற்றம் தரூஉம் பகை . 

As a matter of worthwhile action , 
guard against faults ; for 
it is only the fault that is your deadly foe. 


வருமுன்னர்க் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் 
வைத்தூறு போலக் கெடும் . 


435 


The life of him who does not guard himself 
against faults before they occur, 
will perish like a heap of straw before the fire . 


Material Life 


136 


436 


தன்குற்றம் நீக்கிப் பிறர்குற்றம் காண்கிற்பின் 
என் குற்றம் ஆகும் இறைக்கு ? 

What fault that befalls the king 
who puts away his own faults 
and then scans those of others ? 


437 


செயற்பால செய்யாது இவறியான் செல்வம் 
உயற்பால தன்றிக் கெடும் . 

The wealth of the niggard man 
who leaves undone what is worth doing 
will be as good as nonexistent and perish . 


438 


பற்றுள்ளம் என்னும் இவறன்மை எற்றுள்ளும் 
எண்ணப் படுவதொன்று அன்று . 

The avarice of clinging to property is a vice , 
not to be reckoned as one with other vices ; 
it stands out as a defect apart. 


439 


வியவற்க எஞ்ஞான்றும் தன்னை நயவற்க 
நன்றி பயவா வினை . 

Let not a man boast his own esteem 
nor desire any deeds 
which do not yield any good. 


440 


காதல் காதல் அறியாமை உய்க்கிற்பின் 
ஏதில ஏதிலார் நூல் . 

If a man can cherish the things what he likes, 
by keeping his liking unknown to others, 
the design of his enemies against him 
will fail. 


Thirukkural 


137 


Kingship and Governance 


45. பெரியாரைத் துணைகோடல் 
SECURING FRIENDSHIP OF GREAT MEN 


அறன் அறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை 
திறன் அறிந்து தேர்ந்து கொளல் . 

441 
Value and secure the friendship of the elderly wise men 
who know ways of the power of goodness. 


442 


உற்றநோய் நீக்கி உறாஅமை முற்காக்கும் 
பெற்றியார்ப் பேணிக் கொளல் . 

Cherish and take care of men of skill 
who would remove your present difficulties 
and prevent those to come . 


443 


அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரைப் 
பேணித் தமராக் கொளல் . 

The rarest of rare things 
is to cherish great men 
and keep them as your kinsmen . 


444 


தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் 
வன்மையுள் எல்லாந் தலை . 

Persons greater than yourself 
condescending to be your kinsmen 
is the strength of strength . 


445 


சூழ்வார்கண் ணாக ஒழுகலான் மன்னவன் 
சூழ்வாரைச் சூழ்ந்து கொளல் . 

Since counselling ministers function 
as the eyes of the kingdom , 
the king must encircle himself 
with wise ministers. 


Material Life 


138 


446 


தக்கார் இனத்தனாய்த் தானொழுக வல்லானைச் 
செற்றார் செயக்கிடந்தது இல் . 

There is nothing that foes can do against him 
who would associate with worthy counsellors 
and conduct himself wisely . 


447 


இடிக்கும் துணையாரை ஆள்வாரை யாரே 
கெடுக்கும் தகைமை யவர் ? 

Who is there, strong enough to ruin the king 
who has at his disposal counsellors 
who would rebuke him when he errs ? 


448 


இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் 
கெடுப்பார் இலானுங் கெடும் . 

The careless king who is devoid of counsellors 
who can rebuke him at times 
will ruin himself 
even if there is no foe to do it . 


449 


முதலிலார்க்கு ஊதியம் இல்லை மதலையாம் 
சார்பிலார்க்கு இல்லை நிலை . 

There would be no profit for the traders 
who have no capital; 
there is no stability for the king 
who lack support of wise counsellors. 


450 


பல்லார் பகைகொளலிற் பத்தடுத்த தீமைத்தே 
நல்லார் தொடர்கை விடல் . 

It is ten times more harmful 
to forego friendship of the good 
than incurring enmity of many . 


Thirukkural 


139 


Kingship and Governance 


46. சிற்றினம் சேராமை 
NOT ASSOCIATING WITH MEAN COMPANY 


451 


சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் 
சுற்றமாச் சூழ்ந்து விடும் . 

Greatness will fear the ignoble , 
it is only the meanness 
which will hold them as kinsmen . 


452 


நிலத்தியல்பால் நீர்திரிந் தற்றாகும் மாந்தர்க்கு 
இனத்தியல்பது ஆகும் அறிவு . 

Water is altered with the nature of the soil 
through which it flows; 
the mind of the people is altered 
according to the nature of their company . 


453 


மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி இனத்தானாம் 
இன்னான் எனப்படுஞ் சொல் . 

Perception in a man depends upon his mind ; 
his specific identity depends upon his companion . 


மனத்து ளது போலக் காட்டி ஒருவற்கு 
இனத்துளது ஆகும் அறிவு . 

454 
Wisdom which appears to be the product of one s mind, 
is in fact, the outcome of his company. 


455 


மனம் தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் 
இனம்தூய்மை தூவா வரும் . 

Purity of mind and purity of deed 
these two come indeed, 
from the purity of the company. 


Material Life 


140 


456 


மனம்தூயார்க்கு எச்சம்நன்று ஆகும் இனம்தூயார்க்கு 
இல்லைநன்று ஆகா வினை , 

For the pure minded 
the progeny will turn out good; 
for the men of pure companionship 
there is no deed that will not turn out good. 


457 


மனநலம் மன்னுயிர்க்கு ஆக்கம் இனநலம் 
எல்லாப் புகழும் தரும் . 

Goodness of mind is an asset 
for all living beings; 
goodness of company will bring about all glory . 


458 


மனநலம் நன்குஉடையர் ஆயினும் சான்றோர்க்கு 
இனநலம் ஏமாப்பு உடைத்து . 

Even though men or perfect goodness 
are endowed with goodness of mind, 
that will be strengthened 
by the goodness of their company. 


459 


மனநலத்தின் ஆகும் மறுமை மற்று அஃதும் 
இனநலத்தின் ஏமாப்பு உடைத்து . 

Future bliss is ensured 
by the goodness of mind ; 
and that too will be strengthened 
by the goodness of company. 


460 


நல்லினத்தின் ஊங்கும் துணையில்லை தீயினத்தின் 
அல்லல் படுப்பதூஉம் இல் . 

There is no better aid than a good company , 
there is nothing which causes greater troubles 
thiwn evil company. 


Thirukkural 


141 


Kingship and Governance 


47. தெரிந்து செயல்வகை 
ACTION AFTER DELIBERATION 


461 


அழிவதூஉம் ஆவதூஉம் ஆகி வழிபயக்கும் 
ஊதியமும் சூழ்ந்து செயல் . 

Comprehend on what will be the loss, 
what will be the output and the net profit , 
and then proceed with a project. 


462 


தெரிந்த இனத்தொடு தேர்ந்து எண்ணிச் செய்வார்க்கு 
அரும்பொருள் யாதொன்றும் இல் . 

There is nothing too difficult to attain 
for those who act after deliberation 
with the known companions. 


463 


ஆக்கம் கருதி முதல் இழக்கும் செய்வினை 
ஊக்கார் அறிவுடை யார் . 
The wise will not proceed with a project 

, 
which will consume the capital itself, 
with the hope of future gain . 


464 


தெளிவி லதனைத் தொடங்கார் இளிவென்னும் 
ஏதப்பாடு அஞ்சு பவர் . 

Those who fear disgrace 
will not commence any project 
of which clear - cut plan is not yet drawn. 


465 


வகையறச் சூழாது எழுதல் பகைவரைப் 
பாத்திப் படுப்பதோர் ஆறு . 

To march on war without planning in advance 
every details of the venture , 
is the way to implant the enemy 
strongly on the battle field . 


Material Life 


142 


466 


செய்தக்க அல்ல செயக்கெடும் செய்தக்க 
செய்யாமை யானும் கெடும் . 

One will be ruined 
if one does what should not be done ; 
one will also be ruined 
if he fails to do what should be done. 


467 


எண்ணித் துணிக கருமம் துணிந்தபின் 
எண்ணுவம் என்பது இழுக்கு . 

Consider and comprehend well 
and then venture on a task ; 
it is folly to say ,, 
I would venture and think over afterwards . 


468 


ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர்நின்று 
போற்றினும் பொத்துப் படும் . 

Endeavour made without proper plan 
is deemed to fail 
even if many people stand to uphold it. 


நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் 
பண்பறிந்து ஆற்றாக் கடை . 

469 
Even in performing a task well 
there may accrue some mistakes, 
if it is carried out 
without considering varied dispositions of the individuals. 


470 


எள்ளாத எண்ணிச் செயல்வேண்டும் தம்மொடு 
கொள்ளாத கொள்ளாது உலகு . 

A task that others do not despise 
must be carried out after carefully thought out; 
the world will not approve any task 
that does not befit it. 


Thirukkural 


143 


Kingship and Governance 


48. வலியறிதல் 
KNOWING STRENGTH 


471 


வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் 
துணைவலியும் தூக்கிச் செயல் . 

weigh the strength of your task, 
your own strength , that of your opponent 
and of your aides ; 
and then act. 


472 


ஒல்வது அறிவது அறிந்து அதன் கண்தங்கிச் 
செல்வார்க்குச் செல்லாதது இல் , 

Nothing is impossible for him 
who keeps his mind well set on the task 
by ascertaining all the possibilities 
and knowing all the details. 


473 


உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி 
இடைக்கண் முரிந்தார் பலர் . 

There are many , who , 
without knowing the limit of their own strength 
set out to war overenthusiastically 
and broke down in the middle . 


அமைந்தாங்கு ஒழுகான் அளவறியான் தன்னை 
வியந்தான் விரைந்து கெடும் . 

474 
He will go to ruin quickly 
who neither behaves amicably with his neighbours, 
nor knows the limit of his own strength 
but indulges in self - applause. 


Material Lite 


144 


பீலிபெய் சாகாடும் அச்சிறும் அப்பண்டம் 
சால மிகுத்துப் பெயின் . 

475 
The axle of even the cart laden with peacock feathers 
will break 

if it is overloaded .. 
நுனிக்கொம்பர் ஏறினார் அஃதிறந் தூக்கின் 
உயிர்க்கு இறுதி யாகி விடும் . 

476 
If one who has climbed up to the topmost branch of a tree , 
ventures to go up still further, 
it will result in the end of his life . 


477 


ஆற்றின் அளவறிந்து ஈக அதுபொருள் 
போற்றி வழங்கும் நெறி . 

Know the measure of your wealth 
and give your gifts within your limit; 
this is the way of doing charity 
while preserving your property. 


478 


ஆகாறு அளவிட்டிது ஆயினும் கேடில்லை 
போகாறு அகலாக் கடை . 

Even if the channels of your income are limited, 
there is no harm ,, 
if the channels of the outflow are not enlarged . 


479 


அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல 
இல்லாகித் தோன்றாக் கெடும் . 

The life of the spendthrift 
who does not live within his means, 
though seeming to thrive, will perish 
without leaving a trace . 


உளவரை தூக்காத ஒப்புர வாண்மை 
வளவரை வல்லைக் கெடும் , 

Whose beneficence exceeds his means 
his riches will last dwindle . 


480 


Thirukkural 


145 


Kingship and Governance 


49. காலம் அறிதல் 

TIMELINESS 


481 


பகல்வெல்லும் கூகையைக் காக்கை இகல்வெல்லும் 
வேந்தர்க்கு வேண்டும் பொழுது . 

The crow will beat the owl 
at day time, 
for the king who has to win the enmity 
opportune time is essential. 


482 


பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினைத் 
தீராமை ஆர்க்கும் கயிறு . 

To act in unison with the season 
is the cord 
for binding the fortune in tact 


483 


அருவினை என்ப உளவோ கருவியான் 
காலம் அறிந்து செயின் . 

Are there deeds impossible to carry out 
if one acts following the right time, 
with the required means ? 


484 


ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் 
கருதி இடத்தாற் செயின் . 

Even if one aspires to win the world 
one can accomplish it, 
if one acts by choosing proper time and place. 


485 


காலம் கருதி இருப்பர் கலங்காது 
ஞாலம் கருது பவர் . 

Those who want to win the world 
will remain quiet, biding the suitable time 
with their mind unruffled . 


Material Life 


146 


486 


ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருதகர் 
தாக்கற்குப் பேரும் தகைத்து . 

Self - restraint of the man of energy 
is like the fighting ram stepping back 
in order to rush on to the foe to butt. 


பொள்ளென ஆங்கே புறம்வேரார் காலம் பார்த்து 
உள்வேர்ப்பர் ஒள்ளி யவர் . 

487 
The wise will not burst out in anger hastily on the spot; 
they will hold it within 
by biding their time. 





488 


செறுநரைக் காணின் சுமக்க இறுவரை 
காணின் கிழக்காம் தலை . 

When you see your enemy 
bear with him ; 
when the time for action arrives 
you can make him bow his head before you . 


எய்தற்கு அரியது இயைந்தக்கால் அந்நிலையே 
செய்தற்கு அரிய செயல் . 

489 
When you come across the rare opportunity 
proceed to perform the otherwise impossible deed 
with promptitude. 


490 


கொக்கு ஒக்க கூம்பும் பருவத்து மற்றதன் 
குத்து ஒக்க சீர்த்த இடத்து . 

Be patiently biding an opportune time 
like the stork standing with folded wings ; 
and when time for action comes 
strike with swiftness 
as the stork snaps its prey. 


Thirukkural 


147 


Kingship and Governance 


50. இடன் அறிதல் 
CHOOSING THE PLACE OF ACTION 


491 


தொடங்கற்க எவ்வினையும் எள்ளற்க முற்றும் 
இடம்கண்ட பின் அல் லது . 

Begin not any operation nor despise the foe 
until and otherwise you find a suitable spot 
to surround him . 


492 


முரண்சேர்ந்த மொய்ம்பி னவர்க்கும் அரண்சேர்ந்தாம் 
ஆக்கம் பலவும் தரும் . 

It will yield many a gain 
even to the mighty king of changing mood 
to be based on fortified spot. 


493 


ஆற்றாரும் ஆற்றி அடுப இடனறிந்து 
போற்றார்கண் போற்றிச் செயின் . 

Even the weak will carry out effectively 
and beat the foe 
if they select a suitable place for defense 
and attack the foe who fails in this respect. 


494 


எண்ணியார் எண்ணம் இழப்பர் இடனறிந்து 
துன்னியார் துன்னிச் செயின் . 

The foes who thought of winning 
will lose their confidence, 
if the king who draws near to fight 
finds a suitable place as his base , 


495 


நெடும்புனலுள் வெல்லும் முதலை அடும்புனலின் 
நீங்கின் அதனைப் பிற . 

In a deep water body 
the crocodile will conquer its foes ; 
if it leaves the water 
other animals will conquer it. 


Material Lite 


148 


496 


கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் 
நாவாயும் ஓடா நிலத்து . 

The grand car with strong wheels 
cannot run over sea - water ; 
the ship that traverses the ocean 
cannot move on the earth . 


அஞ்சாமை அல்லால் துணைவேண்டா எஞ்சாமை 
எண்ணி இடத்தால் செயின் . 

497 
" One needs no other aid but courage 
if one has thought out each and every step of operation 
and carry out the task at the right place . 


498 


சிறுபடையான் செல்இடம் சேரின் உறுப்படையான் 
ஊக்கம் அழிந்து விடும் . 

If the king of a small army 
reaches a vantage spot of operation, 
favourable for his small force, 
the endeavour of the king of mighty force 
will be demoralised . 


499 


சிறைநலனும் சீரும் இலர்எனினும் மாந்தர் 
உறைநிலத்தோடும் ஒட்டல் அரிது . 

Even if they lack fortress 
and any remarkable strength , 
it is hard to tackle those men 
in their own ground. 


500 


காலாழ் களரில் நரி அடும் கண்ணஞ்சா 
வேலாழ் முகத்த களிறு . 

Even a jackal will kill the high mettled elephant 
which would withstand many a spearman , 
if the elephant is entangled in marshy land 
sinking its feet. 


Thirukkural 


149 


Kingship and Governance 


51. தெரிந்து தெளிதல் 
TESTING AND TRUSTING 


501 


அறம் பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கின் 
திறம்தெரிந்து தேறப் படும் . 

A person may be trusted by testing him 
on his strength with regard to virtue, wealth , love 
and his fear towards the threat to life . 


502 


குடிப்பிறந்து குற்றத்தின் நீங்கி வடுப்பரியும் 
நாணுடையான் கட்டே தெளிவு . 

The king must trust only him 
who is born of a good family, free of fault 
and who has the modesty of dreading stains. 


503 


அரியகற்று ஆசற்றார் கண்ணும் தெரியுங்கால் 
இன்மை அரிதே வெளிறு . 

Absence of ignorance is rare 
even with them who have read rare books 
and who are faultless, 
if they are closely scrutinized . 


504 


குணம்நாடிக் குற்றமும் நாடி அவற்றுள் 
மிகைநாடி மிக்க கொளல் . 

Look to the good qualities of a person 
on the one hand , 
and to his faults , on the other, 
and assess which of the two predominates ; 
and judge him accordingly. 


505 


பெருமைக்கும் ஏனைச் சிறுமைக்கும் தத்தம் 
கருமமே கட்டளைக் கல் 

To one s greatness or meanness 
one s deeds alone are the touch stone. 


Material Life 


150 


அற்றாரைத் தேறுதல் ஓம்புக மற்று அவர் 
பற்றிலர் நாணார் பழி . 

506 
Beware of trusting men who are destitute of kinsmen ; 
since they have no attachments in life ; 
they will not be ashamed of disgrace . 


507 


காதன்மை கந்தா அறிவறியார்த் தேறுதல் 
பேதைமை யெல்லாம் தரும் . 

To choose a person out of fond affection 
who does not have the required knowledge 
will yield all forms of folly. 


508 


தேரான் பிறனைத் தெளிந்தான் வழிமுறை 
தீரா இடும்பை தரும் . 

Endless troubles will befall his posterity 
who trusts a stranger untried . 


509 


தேறற்க யாரையும் தேராது தேர்ந்தபின் 
தேறுக தேறும் பொருள் . 

Choose not anybody without testing; 
once if you have selected somebody 
find out job he is fit for. 


510 


தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் 
தீரா இடும்பை தரும் . 

To trust anybody without testing , 
to doubt the tested subsequently 
will both give endless troubles. 


Thirukkural 


151 


Kingship and Governance 


52. தெரிந்து வினையாடல் 

EMPLOYMENT 


511 


நன்மையும் தீமையும் நாடி நலம்புரிந்த 
தன்மையான் ஆளப் படும் . 

He , who can discern the good as well as the bad 
and who prefers the good by nature 
must be selected for employment 


512 


வாரி பெருக்கி வளப்படுத்து உற்றவை 
ஆராய்வான் செய்க வினை . 

Let him manage the affairs of the kingdom , 
who can enlarge its resources , increase its wealth 
and tackle problems that may arise in the way. 


513 


அன்பு அறிவு தேற்றம் அவாவின்மை இந்நான்கும் 
நன்குடையான் கட்டே தெளிவு . 

He should be trusted 
who is endowed with kindness, intelligence 
clarity of mind and contentment 


எனைவகையான் தேறியக் கண்ணும் வினைவகையான் 
வேறாகும் மாந்தர் பலர் . 

514 
Many are the men 
who pass all tests whatsoever, and yet,, 
differ in the actual performance of duty . 


515 


அறிந்து ஆற்றிச் செய்கிற்பாற்கு அல்லால் வினைதான் 
சிறந்தான் என்று ஏவற்பாற் றன்று . 

Except those who are capable 
of accomplishing with expertise and care 
a job is not to be entrusted to anybody 
merely on the ground of personal loyalty. 


Material Life 


152 


செய்வானை நாடி வினைநாடிக் காலத்தோடு 
எய்த உணர்ந்து செயல் . 

516 
Look to the deed, and to the executive competent to do it 
and feel the befitting time, 
and act . 


இதனை இதனால் இவன்முடிக்கும் என்று ஆய்ந்து 
அதனை அவன்கண் விடல் . 

517 
After scrutinising and making sure that this particular man 
through this particular means , 
would accomplish this particular job, 
entrust the job to him . 


518 


வினைக்குரிமை நாடிய பின்றை அவனை 
அதற்குரியன் ஆகச் செயல் . 

Once a particular person is fixed 
for doing a particular job, 
make him responsible and authorised 
to carry out the job . 


519 


வினைக்கண் வினையுடையான் கேண்மைவேறு ஆக 
நினைப்பானை நீங்கும் திரு . 

Prosperity will desert him 
who resents the liberty taken by the executive 
skilled in the job . 


520 


நாடோறும் நாடுக மன்னன் வினைசெய்வான் 
கோடாமை கோடாது உலகு . 

Let the king look to the man of action 
and take care of him day by day; 
for , if the man of action is unbent, 
the world will never become crooked . 


Thirukkural 


153 


Kingship and Governance 


53. கற்றம் தழால் 
ENDEARING KINSMEN 


521 


பற்றற்ற கண்ணும் பழைமைபா ராட்டுதல் 
சுற்றத்தார் கண்ணே உள . 

Even when one is bereft of all his bondage 
the virtue of cherishing ancient ties 
will prevail with kinsmen . 


522 


விருப்பறாச் சுற்றம் இயையின் அருப்பறா 
ஆக்கம் பலவும் தரும் . 

If one is blessed with kindred of unchanging love 
it will bring about many a gain 
with unabating wealth . 


523 


அளவளாவு இல்லாதான் வாழ்க்கை குளவளாக் 
கோடுஇன்றி நீர்நிறைந் தற்று . 

The life of a person 
who does not mix freely with kinsmen 
is like a spacious tank without bunds 
being filled with water. 


சுற்றத்தால் சுற்றப் பட ஒழுகல் செல்வம்தான் 
பெற்றத்தால் பெற்ற பயன். 

524 
To live surrounded by relatives 
is the use and purpose of the acquisition of wealth . 


525 


கொடுத்தலும் இன்சொலும் ஆற்றின் அடுக்கிய 
சுற்றத்தால் சுற்றப் படும் . 

If one can give liberally and utter sweet words 
he will be encircled with multiple relatives. 


Material Life 


154 


பெருங்கொடையான் பேணான் வெகுளி அவனின் 
மருங்குடையார் மாநிலத்து இல் . 

There is none in this vast earth 
who has as many relatives about him 
as the one who is a munificent giver 
and who does not indulge in anger. 


527 


காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் 
அன்னநீ ரார்க்கே உள . 

The crows conceal not , call their friends 
and eat their prey sharing with them ; 
proseperity will abide only with those 
of similar disposition . 


பொதுநோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் 
அதுநோக்கி வாழ்வார் பலர் . 

528 
If the king regards not all alike 
but each according to the degree of respective kinship 
there are many who look to such differential treatment 
and live by him . 


529 


தமராகித் தன் துறந்தார் சுற்றம் அமராமைக் 
காரணம் இன்றி வரும் . 

The kinship of those who left the king 
will come back again 
as soon as the cause of estrangement ceases . 


530 


உழைப்பிரிந்து காரணத்தின் வந்தானை வேந்தன் 
இழைத்திருந்து எண்ணிக் கொளல் . 

When a kinsman who has left him 
but returns for some reason , 
the king must fulfil his object 
and receive him with due deliberation . 


Thirukkural 


155 


Kingship and Governance 


54. பொச்சாவாமை 


AGAINST FORGETFULNESS 


531 


இறந்த வெகுளியின் தீதே சிறந்த 
உவகை மகிழ்ச்சியில் சோர்வு . 

Worse than excessive wrath is the laxity 
that comes of excessive joy. 


532 


பொச்சாப்புக் கொல்லும் புகழை அறிவினை 
நிச்ச நிரப்புக்கொன் றாங்கு 

Laxity will kill one s glory 
as a hand - to mouth life kills the intellect. 


533 


பொச்சாப்பார்க்கு இல்லை புகழ்மை அது உலகத்து 
எப்பால்நூ லோர்க்கும் துணிவு . 

Glory is not for the forgetful; 
this is the conclusion of all schools of thought 
in the world . 


534 


அச்ச முடையார்க்கு அரண் இல்லை ஆங்கு இல்லை 
பொச்சாப்பு உடையார்க்கு நன்கு . 

There is no fortress for the coward ; 
there is no goodness for the forgetful 

. 


535 


முன்னுறக் காவாது இழுக்கியான் தன்பிழை 
பின்னூறு இரங்கி விடும் . 

One who forgets to guard himself in advance 
against the impending adverse happenings 
will rue his folly later on . 


Material Life 


156 


536 


இழுக்காமை யார்மட்டும் என்றும் வழுக்காமை 
வாயின் அதுஒப்பது இல் . 

If one exercises unfailing thoughtfulness 
towards all persons, and at all times, 
that will constitute a possession , 
incomparable. 


அரிய என்று ஆகாத இல்லைபொச் சாவாக் 
கருவியால் போற்றிச் செயின் . 

537 
There is nothing that is impossible 
if the deed on hand is well thought out and executed 
with a wakeful and cautious mind . 


538 


புகழ்ந்தவை போற்றிச் செயல்வேண்டும் செய்யாது 
இகழ்ந்தார்க்கு எழுமையும் இல் . 

One must perform those things assiduously 
which have been commended by the wise , 
if one neglects to do them 
there will be no good in all his seven births. 


539 


இகழ்ச்சியிற் கெட்டாரை உள்ளுக் தாம்தம் 
மகிழ்ச்சியின் மைந்துறும் போழ்து . 

When you are engrossed in overwhelming joy, 
think of those who were ruined 
by neglect and laxity . 


540 


உள்ளியது எய்தல் எளியதுமன் மற்றும்தான் 
உள்ளியது உள்ளப் பெறின் . 

It is easy to achieve anything you think 
provided you keep it in your mind persistently . 


Thirukkural 


157 


Kingship and Governance 


55. செங்கோன்மை 
JUST RULE 


541 


ஓர்ந்துகண் ணோடாது இறைபுரிந்து யார்மாட்டும் 
தேர்ந்துசெய் வஃதே முறை . 
With thoughtful consideration towards all 

, 
searching enquiry and with impartial eye 
to consult experts and to enforce the law justly ; 
this is the proper way to administer justice. 


வான்நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் 
கோல்நோக்கி வாழும் குடி 

542 
All earth looks up to the rainy cloud for life ; 
all subjects look up to the king s sceptre for protection 


543 


அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் 
நின்றது மன்னவன் கோல் . 

The king s sceptre is the mainstay 
for the scripture of the priests 
as well as the power of goodness.. 


குடிதழீஇக் கோலாச்சும் மாநில மன்னன் 
அடிதழீஇ நிற்கும் உலகு . 

544 
The world will remain content at the feet of the king 
who wields the rod of justice 
by cherishing his subjects. 


இயல்புளிக் கோலோச்சும் மன்னவன் நாட்ட 
பெயலும் விளையுளும் தொக்கு . 

545 
Both seasonal rains and rich harvests 
will be there unfailingly in the realm of the king 
who wields the sceptre in tune with natural justice. 


Material Life 


158 


546 


வேல்அன்று வென்றி தருவது மன்னவன் 
கோல் அதூஉம் கோடாது எனின் . 

It is not the spear but the sceptre 
that gives victory to the king, 
if it swerves not on either side . 


547 


இறைகாக்கும் வையகம் எல்லாம் அவனை 
முறைகாக்கும் முட்டாச் செயின் . 

The king protects the whole earth 
and his justice protects him , 
if he administers without defect. 


548 


எண்பதத்தான் ஓரா முறைசெய்யா மன்னவன் 
தண்பதத்தான் தானே கெடும் . 

The king who is not easy of access 
and fails to administer justice with proper enquiry 
will fall from his position and perish on his own . 


549 


குடிபுறங் காத்தோம்பிக் குற்றம் கடிதல் 
வடுவன்று வேந்தன் தொழில். 

It is not a fault but the duty of the king 
to guard and cherish his subjects, 
and to punish the criminals . 


கொலையிற் கொடியாரை வேந்து ஒறுத்தல் பைங்கூழ் 
களைகட் டதனொடு நேர் . 

550 
Punishing the wicked criminals with death by the king 
is like weeding the tender crops by the farmer. 


Thirukkural 


159 


Kingship and Governance 


பட 


56. கொடுங்கோன்மை 
TYRANNICAL RULE 


கொலைமேற் கொண்டாரின் கொடிதே அலைமேற்கொண்டு 
அல்லவை செய்தொழுகும் வேந்து . 

551 
More cruel than those who take up murder 
as their profession is the king 
who is oppressive and tyrannical. 


வேலொடு நின்றான் இடுஎன் றதுபோலும் 
கோலொடு நின்றான் இரவு . 

552 
The imploration for gifts by the king holding the sceptre 
is like the highway robber holding a lance 
who cries, " stop , deliver ". 


553 


நாள்தொறும் நாடி முறைசெய்யா மன்னவன் 
நாள்தொறும் நாடு கெடும் . 

The king who fails to exercise 
his comprehensive judgement 
by monitoring the daily happenings in his kingdom 
will be losing his country day by day . 


கூழும் குடியும் ஒருங்கிழக்கும் கோல்கோடிச் 
சூழாது செய்யும் அரசு . 


554 


The king who swerves his sceptre thougtlessly 
from the way of justice 
will lose both wealth and his subjects. 


அல்லற்பட்டு ஆற்றாது அழுதகண் ணீரன்றே 
செல்வத்தைத் தேய்க்கும் படை ? 

555 
Are not the tears of the oppressed 
who are unable to endure their sufferings 
the sharp weapon that wears away the king s riches ? 


Material Life 


160 


மன்னர்க்கு மன்னுதல் செங்கோன்மை அஃதுஇன்றேல் 
மன்னாவாம் மன்னர்க்கு ஒளி . 

556 
Stabilization of the kingship is his rule of justice ; 
in its absence , 
his fame will not last long . 


557 


துளிஇன்மை ஞாலத்திற்கு எற்றற்றே வேந்தன் 
அளிஇன்மை வாழும் உயிர்க்கு . 

What is like the earth without rain - drops ? 
So are the living beings 
without the grace of the king. 


இன்மையின் இன்னாது உடைமை முறைசெய்யா 
மன்னவன் கோல்கீழ்ப் படின் . 

558 
Possession will be more painful than poverty 
if the people have to live under the sceptre of a king 
who does not deliver justice. 


559 


முறைகோடி மன்னவன் செய்யின் உறைகோடி 
ஒல்லாது வானம் பெயல் . 

If the king rules deflecting from justice 
the seasons will deflect 
and the clouds will not pour rain . 


560 


ஆபயன் குன்றும் அறுதொழிலோர் நூல்மறப்பர் 
காவலன் காவான் எனின் . 

The cows will yield less 
and the men of six duties will forget the scripture, 
if the protector does not protect the people . 


Thirukkural 


161 


Kingship and Governance 


57. வெருவந்த செய்யாமை 
NOT TERRORISING THE PEOPLE 


தக்காங்கு நாடித் தலைச்செல்லா வண்ணத்தால் 
ஒத்தாங்கு ஒறுப்பது வேந்து . 

561 
He is the king who, after assessing the amount of guilt, 
punishes the offender suitably 
so that he repeats not the offence . 


562 


கடிது ஓச்சி மெல்ல எறிக நெடிது ஆக்கம் 
நீங்காமை வேண்டு பவர் . 

Pretend to be severe in your posture , 
but, let your punishment be milder, 
if you wish your long lasting position 
undisturbed . 


563 


வெருவந்த செய்தொழுகும் வெங்கோலன் ஆயின் 
ஒருவந்தம் ஒல்லைக் கெடும் . 

If he is cruel sceptred king 
indulging in terrorism , 
he will certainly and quickly perish. 


இறைகடியன் என்றுரைக்கும் இன்னாச்சொல் வேந்தன் 
உறைகடுகி ஒல்லைக் கெடும் . 

564 
The king of ill - word that he is cruel 
will lose his kingdom , with his life shortened. 


565 


அருஞ்செவ்வி இன்னா முகத்தான் பெருஞ்செல்வம் 
பேஎய்கண் டன்னது உடைத்து . 

The wealth of the king, inaccessible , 
who has a sterness of countenance , 
is like the treasure guarded by a demon . 


Material Life 


162 


கடுஞ்சொல்லன் கண்ணிலன் ஆயின் நெடுஞ்செல்வம் 
நீடுஇன்றி ஆங்கே கெடும் . 

566 
If the king is harsh in his words 
and his look is hard without grace, 
his abundant wealth will not last long ; 
it will dissolve quickly.. 


567 


கடுமொழியும் கை இகந்த தண்டமும் வேந்தன் 
அடுமுரண் தேய்க்கும் அரம் . 

Harsh words and excessive punishment 
will constitute the file 
that will file away the king s iron might. 


இனத்தாற்றி எண்ணாத வேந்தன் சினத்தாற்றிச் 
சீறின் சிறுகும் திரு . 

568 
The prosperity of the king who does not consult his men 
and reflects not himself, 
if he acts rough and tough with undue anger, 
will wane away. 


569 


செருவந்த போழ்தில் சிறைசெய்யா வேந்தன் 
வெருவந்து வெய்து கெடும் 

The king who builds not defence in advance 
will be siezed by terror and perish quickly 
when confronted with war. 


கல்லார்ப் பிணிக்கும் கடுங்கோல் அதுவல்லது 
இல்லை நிலக்குப் பொறை . 

570 
Cruel sceptre would attract the ignorant; 
there is no other burden to the earth heavier than that. 


Thirukkural 


163 


Kingship and Govemance 


58. கண்ணோட்டம் 
BENIGN GRACE 


கண்ணோட்டம் என்னும் கழிபெரும் காரிகை 
உண்மையான் உண்டுஇவ் உலகு . 

571 
The world is in existence 
owing to the existence of the bounteous dame of benign grace. 


கண்ணோட்டத்து உள்ளது உலகியல் அஃது இலார் 
உண்மை நிலக்குப் பொறை . 

572 
There is wordly life owing to the benign look of men ; 
the existence of others devoid of it 
is a burden to the earth . 


பண்என்னாம் பாடற்கு இயைபுஇன்றேல் கண்என்னாம் 
கண்ணோட்டம் இல்லாத கண் ? 

573 
What is the use of the sounding chords 
if they are not accordant with the song ? 
What is the use of the eyes 
if they are void of benignant light ? 


574 


உளபோல் முகத்து எவன் செய்யும் அளவினால் 
கண்ணோட்டம் இல்லாத கண் ? 

Except that they seem to be in the face , 
what is the use of the eyes , 
if they show not grace 
to the required measure ? 


கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அஃது இன்றேல் 
புண்ணென்று உணரப் படும் . 

575 
Benign look is the ornament for the eyes ; 
devoid of it , 
they will be looked upon as mere sores. 


Material Life 


164 


576 


மண்ணோடு இயைந்த மரத்து அனையர் கண்ணோடு 
இயைந்துகண் ஓடா தவர் . 

Who don t show benign grace through their eyes 
they are like trees , earth - bound , 
which cannot move . 


577 


கண்ணோட்டம் இல்லவர் கண்இலர் கண்ணுடையார் 
கண்ணோட்டம் இன்மையும் இல் . 

Men without benign look are blind ; 
those who have eyes, in real sense , 

, 
will never lack in benign grace . 


578 


கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு 
உரிமை உடைத்து இவ் உலகு . 

The world belongs to them 
who can be considerate towards others 
without detriment to their duties . 


579 


ஒறுத்து ஆற்றும் பண்பினார் கண்ணும் கண் ணோடிப் 
பொறுத்து ஆற்றும் பண்பே தலை . 

That goodness alone is supreme 
which forbears with considerateness 
even those who would hurt others by nature . 


580 


பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க 
நாகரிகம் வேண்டு பவர் . 

Who seek cultured refinement and courtesy 
they will drink off even the poison 
mixed for them before their own eyes, 
and continue to be friendly 


Thirukkural 


165 


Kingship and Govemance 


59. ஒற்றாடல் 
ESPIONAGE 


581 


ஒற்றும் உரைசான்ற நூலும் இவையிரண்டும் 
தெற்று என்க மன்னவன் கண் , 

Let the king understand 
that classics on statecraft and intelligent corps 
are his pair of eyes . 


582 


எல்லார்க்கும் எல்லாம் நிகழ்பவை எஞ்ஞான்றும் 
வல் அறிதல் வேந்தன் தொழில். 

It is the duty of the king to know in time 
everything that happens to everybody, 
at all times .. 


583 


ஒற்றினால் ஒற்றிப் பொருள் தெரியா மன்னவன் 
கொற்றம் கொளக்கிடந்தது இல் . 

The king who does not learn 
the happenings about him through spies 
has no other means of gaining victory . 


584 


வினைசெய்வார் தம் சுற்றம் வேண்டாதார் என்று ஆங்கு 
அனைவரையும் ஆராய்வது ஒற்று . 

They are the spies who investigate all men 
such as king s officers , kinsmen and enemies . 


585 


கடாஅ உருவொடு கண் அஞ்சாது யாண்டும் 
உகாஅமை வல்லதே ஒற்று . 

They alone are the proper spies 
who assume an unsuspicious appearance, 
remain fearless under any scrutiny, 
and who never disclose secrets. 


Material Life 


166 


துறந்தார் படிவத்தர் ஆகி இறந்து ஆராய்ந்து 
என்செயினும் சோர்விலது ஒற்று . 

586 
He is a true spy who would disguise himself as an ascetic 
and who would not let out secrets 
whatever is done to him . 


587 


மறைந்தவை கேட்கவற்று ஆகி அறிந்தவை 
ஐயப்பாடு இல்லதே ஒற்று . 

He is alone a good spy 
who is capable of drawing out the hidden secrets 
and is clear without any doubt 
on the veracity of what he has gathered . 


ஒற்றுஒற்றித் தந்த பொருளையும் மற்றும் ஓர் 
ஒற்றினால் ஒற்றிக் கொளல் . 

588 
Even the information gathered by a spy 
must be tested and confirmed through another spy. 


589 


ஒற்றுாற்று உணராமை ஆள்க உடன்மூவர் 
சொல்தொக்க தேறப் படும் . 

Let the king manage the spies and see 
that no spy knows the other 
engaged in the same assignment; 
he may take it as true 
when reports from the three spies coincide . 


590 


சிறப்பு அறிய ஒற்றின்கண் செய்யற்க செய்யின் 
புறப்படுத்தான் ஆகும் மறை , 

Let the king never honour any spy in public ; 
if he does so , 
he himself would turn out to be the one 
divulging the hidden secret. 


Thirukkural 


167 


Kingship and Governance 


60. ஊக்கம் உடைமை 

HAVING ZEAL 


உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃது இல்லார் 
உடையது உடையரோ மற்று . 

591 
One is said to be a possessor if he possesses vigour; 
as for those devoid of it, 
are they called really the possessors 
if they possess anything else ? 


592 


உள்ளம் உடைமை உடைமை பொருள்உடைமை 
நில்லாது நீங்கி விடும் . 

Possession of zeal is the real asset; 
possession of material wealth abides not, 
it will vanish. 


593 


ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் 
ஒருவந்தம் கைத்துஉடை யார் . 

Those who have enduring energy 
will never lament, saying, 
we have lost our property ". 


594 


ஆக்கம் அதர்வினாய்ச் செல்லும் அசைவு இலா 
ஊக்கம் உடையான் உழை . 

Fortune will enquire and find its way to him 
who has unshaken vigour. 


வெள்ளத்து அனைய மலர்நீட்டம் மாந்தர்தம் 
உள்ளத்து அனையது உயர்வு . 

595 
The stalk of water - flower is as high as the water - head ; 
the greatness of a man is as high as his zeal height. 


Material Life 


168 


உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்று அது 
தள்ளினும் தள்ளாமை நீர்த்து . 

596 
Let all your thinking be elevated around a lofty will; 
even if it fails to materialise 
it is still worthy to keep it. 


597 


சிதைவிடத்து ஒல்கார் உரவோர் புதைஅம்பில் 
பட்டுப்பாடு ஊன்றும் களிறு . 

The resolute minded lose not their heart 
when they meet with disaster; 
the elephant stands firm and maintains its pride 
even when he is pierced with a shower of arrows . 


598 


உள்ளம் இலாதவர் எய்தார் உலகத்து 
வள்ளியம் என்னும் செருக்கு. 

Men who do not have the mind with vigour 
will never attain the pride of being 
munificent givers in the world . 


599 


பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை 
வெரூஉம் புலிதாக் குறின் . 

Though the elephant is huge in body 
and sharp in tusk, 
it will get frightened 
when it is assailed by a tiger. 


600 


உரம் ஒருவற்கு உள்ள வெறுக்கை அஃது இல்லார் 
மரம்மக்கள் ஆதலே வேறு . 

Energy of the mind is the strength to a man ; 
those devoid of it, are mere wood . 
Their similitude with the humankind 
is the only difference . 


Thirukkural 


169 


Kingship and Governance 


61. மடியின்மை 
UNSLUGGISHNESS 


601 


குடி என்னும் குன்றா விளக்கம் மடி என்னும் 
மாசு ஊர மாய்ந்து கெடும் . 

The undimmed light, that is the family , 
will be extinguished 
when the foulness of sluggishness smothers it. 


602 


மடியை மடியா ஒழுகல் குடியைக் 
குடியாக வேண்டு பவர் . 

Let those who want their family 
to be established as an illustrious one , 
make their laziness lazy, 
by keeping themselves always busy. 


603 


மடிமடிக் கொண்டு ஒழுகும் பேதை பிறந்த 
குடிமடியும் தன்னினும் முந்து . 

Who nurtures in himself the destructive indolence 
the pride of his family will perish 
even before himself 

. 


குடிமடிந்து குற்றம் பெருகும் மடிமடிந்து 
மாண்ட உஞற்றி லவர்க்கு . 

604 
His family - pride will perish 
and faults will increase 
who, sunk deep in sloth , are lacking in dignified exertion . 


நெடுநீர் மறவி மடிதுயில் நான்கும் 
கெடுநீரார் காமக் கலன் . 

605 
Procrastination, forgetfulness, idleness and sleepiness 
are the four pleasure boats of those 
who are heading for doom . 


Material Life 


170 


படியுடையார் பற்று அமைந்தக் கண்ணும் மடியுடையார் 
மாண்பயன் எய்தல் அரிது . 

606 
It is seldom possible for the lazy persons 
to derive any remarkable gain 
even if they get the favour of the lords of earth . 


இடிபுரிந்து எள்ளும் சொல் கேட்பர் மடிபுரிந்து 
மாண்ட உஞற்றி லவர் . 

607 
Who are fond of laziness and devoid of dignified efforts , 
they will have to face censure 
and listen to words of contempt. 


மடிமை குடிமைக்கண் தங்கின்தன் ஒன்னார்க்கு 
அடிமை புகுத்தி விடும் . 


608 


If idleness takes its root in a renowned family 
that will enslave it to its foes . 


609 


குடியாண்மை யுள்வந்த குற்றம் ஒருவன் 
மடியாண்மை மாற்றக் கெடும் . 

The stigma that has befallen a dignified family 
will disappear 
the moment one replaces sloth with exertion . 


610 


மடிஇலா மன்னவன் எய்தும் அடி 

அளந்தான் 
தா அயது எல்லாம் ஒருங்கு . 

The king who is free from sloth 
will bring within his fold all the lands together 
trod on by Lord Thiruvikrama. 


Thirukkural 


1.71 


Kingship and Governance 


62. ஆள்வினை உடைமை 
HAVING UNTIRING MANLINESS 


611 


அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் 
பெருமை முயற்சி தரும் . 

One should not feel disheartened 
when a job seems to be impossible ; 
persistent efforts will give the greatness of mind 
that will enable him to carry out the deed . 


612 


வினைக்கண் வினைகெடல் ஓம்பல் வினைக்குறை 
தீர்ந்தாரின் தீர்ந்தன்று உலகு . 

Beware of leaving any work unfinished ; 
the world does not care for those 
who care not to complete the job . 


தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்றே 
வேளாண்மை என்னும் செருக்கு . 

613 
The pride of doing good to others 
rests on the dignity of being persistent in one s efforts . 


தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை 
வாளாண்மை போலக் கெடும் . 

614 
The philanthropy of a man who is not prepared for exertion 
will end in disaster 
like the swordsmanship of a coward . 


615 


இன்பம் விழையான் வினைவிழைவான் தன்கேளிர் 
துன்பம்துடைத்து ஊன்றும் தூண் . 

Who desires not pleasure but loves labour 
he is the pillar of strength for his kinsmen 
for wiping away their sorrows . 


Material Life 


172 


616 


முயற்சி திருவினை ஆக்கும் முயற்றின்மை 
இன்மை புகுத்தி விடும் . 

Efforts bring about good fortune; 
inertia will insert poverty. 


617 


மடிஉளாள் 

மாமுகடி என்ப மடிஇலான் 
தாள்உளாள் தாமரையி னாள் . 

in one s idleness resides the black Moodevi, 
the goddess of adversity ; 
and the lotus throned , they say , dwells 
in the labour of him who is free from sloth . 


பொறியின்மை யார்க்கும் பழியன்று அறிவறிந்து 
ஆள்வினை இன்மை பழி . 

618 
Lack of limbs of the body is not a disgrace to anybody; 
it is disgrace indeed not to know the knowable 
and to abstain from exertion . 


619 


தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் 
மெய்வருத்தக் கூலி தரும் . 

Though gods may not answer your prayer, 
hard labour will definitely pay you . 


ஊழையும் உப்பக்கம் காண்பர் உலைவின்றித் 
தாழாது உஞற்று பவர் . 

620 
They will bypass even the power of adverse nature 
who strive with a tireless heart 
without giving way to despire. 


Thirukkural 


173 


Kingship and Governance 


63 இடுக்கண் அழியாமை 
UNDAUNTED BY TROUBLES 


621 


இடுக்கண் வருங்கால் நகுக அதனை . 
அடுத்தூர்வது அஃதொப்பது இல் . 

Laugh at trouble when it comes ; 
there is no other way to face it closely 
and to overcome it. 


622 


வெள்ளத்து அனைய இடும்பை அறிவுடையான் 
உள்ளத்தின் உள்ளக் கெடும் . 

Troubles that come enmasse like a flood 
will vanish 
when the wise keep them in their mind 
pondering over their nature . 


623 


இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு 
இடும்பை படாஅ தவர் . 

Who are not troubled by troubles 
they will cause trouble to troubles. 


624 


மடுத்தவா யெல்லாம் பகடு அன்னான் உற்ற 
இடுக்கண் இடர்ப்பாடு உடைத்து .. 

Trouble which besets the man 
who proceeds in life like a bullock 
which drags the cart through every hurdle , 
will fall into trouble. 


625 


அடுக்கி வரினும் அழிவுஇலான் உற்ற 
இடுக்கண் இடுக்கண் படும் . 

The troubles of that man will be troubled 
who remains undaunted , 
even if they come incessantly. 


Material Lite 


174 . 


626 


அற்றேம் என்று அல்லல் படுபவோ பெற்றேம் என்று 
ஓம்புதல் தேற்றா தவர் ? 

Who have not taken steps to preserve wealth 
when they were bestowed with it, 
are they to feel miserble in penury , saying, 
" we have become destitutes ? " 


இலக்கம் உடம்பு இடும்பைக்கு என்று கலக்கத்தைக் 
கையாறாக் கொள்ளாதாம் மேல் . 

627 
Being aware of the fact 
that the body is the target of the impact of distress , 
the wise will not keep themselves worrying . 


628 


இன்பம் விழையான் இடும்பை இயல்பு என்பான் 
துன்பம் உறுதல் இலன் . 

Who desires not pleasure 
and says that sorrow is but nature 
he will never undergo suffering. 


இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் 
துன்பம் உறுதல் இலன் . 

629 
He will never feel sorrow over sorrowful incidents 
who does not look for pleasure 
amid pleasant happenings. 


630 


ன்னாமை இன்பம் எனக்கொளின் ஆகும்தன் 
ஒன்னார் விழையும் சிறப்பு . 

If one takes pain as pleasure 
he will gain eminence 
which even his foes will esteem . 


II ( 2 ) 

அமைச்சியல் 
ON MINISTRY AND GOVERNANCE 


Under this section on Amaichial, ( on Ministry and 


Governance ), there are ten chapters . Apart from ministers , 
envoys and other palace officials are also included in this 
section . The characteristics of palace officials as depicted in 
these chapters are applicable to all officials of the State and 


citizens as well . 


A minister is great with respect to the choice of 
means, season and action . He is competent in the execution 
of rare enterprises. He is undaunted in his resoluteness . He 
is a great diplomat in international politics and in bringing 
about union and disunion in that field , as required . 


There are chapters on power of speech , judging the 
audience and facing an assembly . These are highly useful 
for the members of the assemblies of the present world . 


Material Life 


176 


The advice for the palace officials on how to move 
with the king and on understanding the king s mood are 
quite relevant and useful to the present day officials who are 
in close proximity with the heads of various departments of 
the State . 


In the chapter on Purity of Action , we find the advice 
of Thiruvalluvar for all the people and particularly to the 
government officials with respect to the correct sense of value 
to be maintained with the power of goodness . He says that 
the extreme poverty of the upright is supreme to the wealth 
amassed through dishonourable means by heaping up sinful 


deeds . 


The chapter on Resoluteness in Action is meant for 
all people who wish to elevate themselves in life . The next 
chapter on Mode of Action speaks about work - scheduling . 


Thirukkural 


177 


Ministry 


64. அமைச்சு 
THE MINISTERSHIP 


கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் 
அருவினையும் மாண்டது அமைச்சு . 

631 
A good ministership is having the capacity 
to conceive and contrive a remarkable undertaking , 
best mode and means of execution 
and also its timing. 


வன்கண் குடிகாத்தல் கற்று அறிதல் ஆள்வினையோடு 
ஐந்துடன் மாண்டது அமைச்சு . 

632 
Courage, good lineage, loving care , 
thorough learning and perseverance 
excelling in these five aspects 
is a good ministership 


பிரித்தலும் பேணிக் கொளலும் பிரிந்தார்ப் 
பொருத்தலும் வல்லது அமைச்சு . 

633 
It is a good ministership which is able to disunite foes, 
cherish and maintain friends, 
and to restore the friendship of old allies. 


634 


தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒருதலையாச் 
சொல்லலும் வல்லது அமைச்சு . 

A good ministership is able to understand 
the particular deed, 
accomplish it in a clear - cut manner, 
and to speak out in definite terms. 


அறன் அறிந்து ஆன்று அமைந்த சொல்லான்எஞ் ஞான்றும் 
திறன் அறிந்தான் தேர்ச்சித் துணை . 

635 


Material Lite 


178 


He is a selective counsellor 
who knows the power of goodness 
and how to meet challenges at all times, 
and who is well - versed in wise discourse . 


636 


மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் 
யாஉள முன்நிற் பவை ? 

What is there that is too subtle to understand, 
for the ministers who possess keen intellect, 
together with sound scholastic attainment ? 


செயற்கை அறிந்தக் கடைத்தும் உலகத்து 
இயற்கை அறிந்து செயல் . 

637 
Though a minister has sound knowledge of books 
he must understand the world s outlook 
and act accordingly. 


638 


அறிகொன்று அறியான் எனினும் உறுதி 
உழைஇருந்தான் கூறல் கடன் . 

Though the king is not receptive to advice 
nor does he understand by himself, 
it is the duty of the minister to tell him firmly 
what is good for him . 


639 


பழுது எண்ணும் மந்திரியின் பக்கத்துள் தெவ்வோர் 
எழுபது கோடி உறும் . 

Seventy crores of open foes by his side 
may be preferred to 
a minister who plots against him . 


640 


முறைப்படச் சூழ்ந்தும் முடிவிலவே செய்வர் 
திறப்பாடு இலாஅ தவர் . 

The inefficient will leave deeds half - handed 
even though they might have well - planned. 


Thirukkural 


179 


Ministry 


65. சொல்வன்மை 
POWER OF SPEECH 


641 


நாநலம் என்னும் நலன்உடைமை அந்நலம் 
யாநலத்து உள்ளதூஉம் அன்று . 

The blessing of the goodness of tongue 
is a wealth indeed ; 
and that goodness is unique. 


542 


ஆக்கமுங் கேடும் அதனால் வருதலால் 
காத்து ஓம்பல் சொல்லின்கண் சோர்வு . 

Since gain and loss in one s life 
come through his speech, 
let one guard himself against slip in words. 


643 


கேட்டார்ப் பிணிக்கும் தகையவாய்க் கேளாரும் 
வேட்ப மொழிவதாம் சொல் . 

it is a good speech 
that holds the listeners spell - bound 
and fills others with longing to hear. 


644 


திறன் அறிந்து சொல்லுக சொல்லை அறனும் 
பொருளும் அதனின் ஊங்கு இல் . 

Speak words by knowing their effectiveness, 
there is no virtue or wealth 
better than that .. 


645 


சொல்லுக சொல்லைப் பிறிதோர்சொல் அச்சொல்லை 
வெல்லும்சொல் இன்மை அறிந்து . 

Utter words selectively 
by ensuring yourself that no other words 
can defeat them . 


Material Life 


180 


646 


வேட்பத்தாம் சொல்லிப் பிறர்சொல் பயன்கோடல் 
மாட்சியின் மாசு அற்றார் கோள் . 

To speak so as to make the hearers 
long to hear more , 
and to grasp the fruits of the words of others 
is the policy of the revered and flawless speaker. 


647 


சொலல்வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை 
இகல்வெல்லல் யார்க்கும் அரிது . 

It is hard for any hostile power to quell him 
who is efficient and tireless speaker, 
not awed by any assembly. 


648 


விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிரந்து இனிது 
சொல்லுதல் வல்லார்ப் பெறின் . 

The world will heed the words of him 
who is capable of speaking words , well - set , 
in a pleasing manner. 


649 


பலசொல்லக் காமுறுவர் மன்ற மாசற்ற 
சிலசொல்லல் தேற்றா தவர் . 

They who know not how to speak precisely 
a few words, flawless , 
will be fond of uttering many a word . 


இணர்ஊழ்த்தும் நாறா மலர்அனையர் கற்றது 
உணர விரித்துரையா தார் . 

650 
Those who are not capable of explaining to others 
what they have learnt , 
are like a cluster of flowers blossomed , 
with no fragrance. 


Thirukkural 


181 


Ministry 


66. வினைத்தூய்மை 
PURITY OF ACTION 


651 


துணைநலம் ஆக்கம் தரூஉம் வினைநலம் 
வேண்டிய எல்லாம் தரும் . 

The goodness of alliance will bring worldly gains; 
the goodness of action will give all combined 
that one needs . 


652 


என்றும் ஒருவுதல் வேண்டும் புகழொடு 
நன்றி பயவா வினை . 

One must eschew actions at all times 
that do not yield goodness with glory . 


653 


ஓஒதல் வேண்டும் ஒளிமாழ்கும் செய்வினை 
ஆஅதும் என்னும் அவர் . 

Who wish to prosper more and more 
they must avoid all actions 
that will dim the light of glory. 


654 


இடுக்கண் படினும் இளிவந்த செய்யார் 
நடுக்கற்ற காட்சி யவர் . 

They won t do what are mean 
even in distress 
who face life steadily with bold vision. 


எற்றென்று இரங்குவ செய்யற்க செய்வானேல் 
மற்று அன்ன செய்யாமை நன்று . 

655 
Let not a man do deeds for which he has to regret, 
saying , " what have / done ? " 
If he has done such a deed , 
it is good for him not to do it again . 


Material Life 


182 


ஈன்றாள் பசிகாண்பான் ஆயினும் செய்யற்க 
சான்றோர் பழிக்கும் வினை . 

656 
Let not a man do deeds 
which the men of perfect goodness would condemn, 
even to feed his starving mother. 


பழிமலைந்து எய்திய ஆக்கத்தின் சான்றோர் 
கழிநல் குரவே தலை . 

657 
The extreme poverty of the men of perfect goodness 
is superior to the wealth amassed 
through dishonourable means. 


658 


கடிந்த கடிந்தொரார் செய்தார்க்கு அவைதாம் 
முடிந்தாலும் பீழை தரும் . 

For those who shun not but proceed to do deeds 
forbidden by the wise, 
even if they are accomplished , 
they will cause grief. 


659 


அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் 
பிற்பயக்கும் நற்பா லவை . 

All that is obtained with other s tears 
will be lost with his own tears ; 
what is got by fair means , though lost, 
will yield good , afterwards . 


சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமண் 
கலத்துள்நீர் பெய்து இரீஇ யற்று . 

660 
To earn wealth by unfair means and to safeguard it 
is like storing water in a mud - pot 
which is not baked . 


Thirukkural 


183 


Ministry 


67. வினைத்திட்பம் 
RESOLUTENESS IN ACTION 


661 


வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம் 
மற்றைய எல்லாம் பிற . 

One s resoluteness of action 
is his mind s firmness ;; 
all other things are irrelevant to this . 


662 


ஊறுஓரால் உற்றபின் ஒல்காமை இவ்விரண்டின் 
ஆறு என்பர் ஆய்ந்தவர் கோள் . 

To prevent the obstacle before its occurance ; 
not to be discouraged by the obstacles occured 
these two constitute the resoluteness in action . 


கடைக்கொட்கச் செய்தக்கது ஆண்மை இடைக்கொட்கின் 
எற்றா விழுமம் தரும் . 

663 
It is the manliness 
to disclose the purpose of one s action at its termination ; 
its disclosure in the midway 
will create obstacles and unceasing pain. 


664 


சொல்லுதல் யார்க்கும் எளிய அரியவாம் 
சொல்லிய வண்ணம் செயல் . 

It is easy for anyone to say a thing; 
but it is hard to carry out what is said . 


வீறுஎய்தி மாண்டார் வினைத்திட்பம் வேந்தன்கண் 
ஊறுஎய்தி உள்ளப் படும் . 

664 
The resoluteness in action of those 
who have excelled themselves by remarkable deeds 
shall be known to the king and be esteemed . 


Material Lite 


184 


எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் 
திண்ணியர் ஆகப் பெறின் . 

666 
Who keep up steadfastness in anything and everything 
they would achieve what they desire, 
in the manner as desired. 


உருவுகண்டு எள்ளாமை வேண்டும் உருள்பெருந்தேர்க்கு 
அச்சாணி அன்னார் உடைத்து . 

667 
Despise not any person 
on seeing his unimpressive figure ; 
there are men like the axle - pin 
of the mighty rolling car. 


668 


கலங்காது கண்ட வினைக்கண் துளங்காது 
தூக்கம் கடிந்து செயல் . 

When you have resolved upon a task 
waver not , languish not, but 
pursue and accomplish it without slumbering 


துன்பம் உறவரினும் செய்க துணிவு ஆற்றி 
இன்பம் பயக்கும் வினை . 

669 
Though it should cause pain in the course of execution , 
proceed with firmness to carry out the task 
which will yield happiness. 


670 


எனைத்திட்பம் எய்தியக் கண்ணும் வினைத்திட்பம் 
வேண்டாரை வேண்டாது உலகு . 

The world will not care for them 
who do not seek firmness in action , 
whatever strength they might have secured 
in other respects . 


| 


Thirukkural 


185 


Ministry 


68. வினைசெயல் வகை 
MODE OF ACTION 


671 


சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல் அத்துணிவு 
தாழ்ச்சியுள் தங்குதல் தீது . 

The aim of all deliberation 
is to arrive at a bold decision ; 
it is bad if that decision is kept in cold storage 
without execution . 


672 


தூங்குக தூங்கிச் செயற்பால தூங்கற்க 
தூங்காது செய்யும் வினை . 

Prolong deliberately those actions 
that may be lengthened out; 
slumber not in carrying out actions 
which demand promptitude. 


673 


ஒல்லும்வாய் எல்லாம் வினைநன்றே ஒல்லாக்கால் 
செல்லும்வாய் நோக்கிச் செயல் . 

Action through all feasible ways is good ; 
if there is no such way ahead 
let one proceed on the line of least resistance . 


674 


வினைபகை என்று இரண்டின் எச்சம் நினையுங்கால் 
தீ எச்சம் போலத் தெறும் . 

Work and enmity, when duely considered , 
if left unfinished ,, 
will destory one, like the fire unextinguished . 


675 


பொருள்கருவி காலம் வினையிடனொடு ஐந்தும் 
இருள்தீர எண்ணிச் செயல் . 

Consider thoroughly all the five aspects 
resource , means , time, task and place of action ; 
and then launch the operation. 


Material Life 


186 


676 


முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் 
படுபயனும் பார்த்துச் செயல் . 

Weigh well the objective of the task , 
the hindrance against its execution 
and the resultant gain on its completion ; 
and then take up the task . 


677 


செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை 
உள் அறிவான் உள்ளம் கொளல் . 

The method of performing a task by the executive 
is to have the opinion of the expert 
who is having the intimate knowledge of the task . 


வினையால் வினையாக்கிக் கோடல் நனைகவுள் 
யானையால் யானையாத் தற்று . 

678 
As one elephant is used for capturing another one , 
so , by the one action taken up , 
another one may be accomplished . 


679 


நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே 
ஒட்டாரை ஒட்டிக் கொளல் . 

It is more urgent to secure the alliance of foes 
than doing good to friends. 


680 


உறைசிறியார் உள்நடுங்கல் அஞ்சிக் குறைபெறின் 
கொள்வர் பெரியார்ப் பணிந்து . 

Kings of petty kingdoms, 
fearing internal demoralisation 
in the wake of frequent alarms, 
will submit to a mighty king 
and secure his helping hand . 


Thirukkural 


187 


Ministry 


69. தூது 


THE ENVOY 


681 


அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் வேந்தவாம் 
பண்புடைமை தூதுரைப்பான் பண்பு . 

Love , birth in a befitting family, courtesy 
that would please the king 
are the qualifications of an envoy. 


682 


அன்பறிவு ஆராய்ந்த சொல்வன்மை தூதுரைப்பார்க்கு 
இன்றி யமையாத மூன்று . 

Love , intelligence and learned eloquence 
are the three essentials, 
indispensable for an envoy. 


683 


நூலாருள் நூல்வல்லன் ஆகுதல் வேலாருள் 
வென்றி வினையுரைப்பான் பண்பு . 

To become an expert among experts 
in the manuals of statesmanship 
must be the character of the envoy 
who pleads before the lance - bearing kings , 
on matters of triumph to his own sovereign . 


அறிவுரு ஆராய்ந்த கல்விஇம் மூன்றன் 
செறிவுடையான் செல்க வினைக்கு . 

684 
Let him go as envoy 
who has got the three qualifications in plentitude- 
wisdom personality and scholarship . 


685 


தொகச்சொல்லித் தூவாத நீக்கி நகச்சொல்லி 
நன்றி பயப்பதாம் தூது . 

He is a good envoy 
who brings goodness to the king, 
by presenting his case in a compact, unoffending 
and pleasing manner. 


Material Life 


188 


686 


கற்றுக்கண் அஞ்சான் செலச்சொல்லிக் காலத்தால் 
தக்கது அறிவதாம் தூது . 

He is a good envoy who is well - read , 
unafraid of dreadful eyes, speaking persuasively 
and who knows what the occasion demands. 


687 


கடனறிந்து காலம் கருதி இடனறிந்து 
எண்ணி உரைப்பான் தலை . 

Who is quite aware of his duty 
and who speaks with forethought, 
by seeking the proper occasion and place , 
he is the supreme envoy. 


688 


தூய்மை துணைமை துணிவுடைமை இம்மூன்றின் 
வாய்மை வழியுரைப்பான் பண்பு . 

Purity, helpfulness and boldness 
possession in actuality of these three qualities 
is the character of the envoy 
who delivers his king s message . 


விடுமாற்றம் வேந்தர்க்கு உரைப்பான் வடுமாற்றம் 
வாய்சோரா வன்க ணவன் . 

689 
The envoy who transmits his king s message 
to another king 
is the one who possesses the firmness not to utter words, 
even inadvertently 
that leaves a stain . 


2 


690 


இறுதி பயப்பினும் எஞ்சாது இறைவற்கு 
உறுதி பயப்பதாம் தூது . 

He is a good envoy, 
who ensures the king s safety, 
even if it costs him his own life . 


Thirukkural 


189 


Ministry 


70. மன்னரைச் சேர்ந்தொழுகல் 
TO MOVE WITH THE KING 


அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க 
இகல்வேந்தர்ச் சேர்ந்தொழுகு வார் . 

691 
Courtiers round the king of varying temper 
must not go very close to him nor remain far away ; 
they must keep themselves at an optimum distance 
like those who warm up themselves near the flame of fire . 


692 


மன்னர் விழைப விழையாமை மன்னரால் 
மன்னிய ஆக்கம் தரும் . 

Not to itch for the things 
which the king desires for himself 
will bring lasting gains through the king. 


693 


போற்றின் அரியவை போற்றல் கடுத்தபின் 
தேற்றுதல் யார்க்கும் அரிது . 

If one is to guard himself 
one should ward off inexcusable errors ; 
if suspicion is roused in the king s mind ,, 
it is seldom possible for anybody 
to convince him , on the contrary . 


செவிச்சொல்லும் சேர்ந்த நகையும் அவித்தொழுகல் 
ஆன்ற பெரியா ரகத்து . 

694 
Refrain from whispering in the ear of your neighbour, 
or exchange smiles with others 
in the presence of great. 


எப்பொருளும் ஓரார் தொடரார்மற் றப்பொருளை 
விட்டக்கால் கேட்க மறை . 

696 
Do not try to overhear any secret 
nor to fish it out by other means ; 
you can listen to it when it is let out by the king himself. 


Material Life 


190 


குறிப்பறிந்து காலம் கருதி வெறுப்பில 
வேண்டுப வேட்பச் சொலல் . 

696 
Knowing the king s mood 
and discerning favourable time, 
you must tell him of unrepugnant but essential things 
in a pleasing manner. 


697 


வேட்பன சொல்லி வினையில எஞ்ஞான்றும் 
கேட்பினும் சொல்லா விடல் . 

Tell the king fruitful things to his liking 
and avoid telling him anything useless , 
even if pressed .. 


698 


இளையர் இனமுறையர் என்றிகழார் நின்ற 
ஒளியோடு ஒழுகப் படும் . 

Do not look down upon the king 
on the plea that he is younger or related ; 
let your behaviour with him be 
strictly in accordance with his splendour. 


கொளப்பட்டேம் என்றெண்ணிக் கொள்ளாத செய்யார் 
துளக்கற்ற காட்சி யவர் . 

699 
The clear - visioned officer will not do any unseemly things, 
thinking that he is in good books of the king. 


700 


பழையம் எனக் கருதிப் பண்பல்ல செய்யும் 
கெழுதகைமை கேடு தரும் . 

The over - privilege that one assumes 
by virtue of old friendship 
by which one does unbecoming acts 
will result in one s disaster . 


Thirukkural 


191 


Ministry 


71. குறிப்பறிதல் 
UNDERSTANDING THE KING S MIND 


கூறாமை நோக்கிக் குறிப்பறிவான் எஞ்ஞான்றும் 
மாறாநீர் வையக்கு அணி . 

701 
He is a jewel to the world , girt by the unchanging sea - water, 
who reads the mind of the king 
by mere look , without being told . 


702 


ஐயப் படாஅது அகத்தது உணர்வானைத் 
தெய்வத்தோடு ஒப்பக் கொளல் . 

He will be held equal to God 
who understands what is within one s mind 
without giving room to any doubt. 


703 


குறிப்பிற் குறிப்புணர் வாரை உறுப்பினுள் 
யாது கொடுத்தும் கொளல் . 

Who scans one s thoughts 
by the sign of one s organs like eyes and face 
the king must have him , inducted in his council, 
at any cost .. 


704 


குறித்தது கூறாமைக் கொள்வாரோடு ஏனை 
உறுப்போர் அனையரால் வேறு . 

Who understand the thoughts of a person 
without being told 
others resemble them in form , but are different . 


705 


குறிப்பிற் குறிப்புஉணரா வாயின் உறுப்பினுள் 
என்ன பயத்தவோ கண் . 

If one s eyes do not read the thoughts of a man 
by looking at his face , 
what is their use among the sense organs ? 


Material Life 


192 


706 


அடுத்தது காட்டும் பளிங்குபோல் நெஞ்சம் 
கடுத்தது காட்டும் முகம் . 

The face will reflect what throbs in mind 
as a mirror shows what is in front. 


. 


707 


முகத்தின் முதுக்குறைந்தது உண்டோ உவப்பினும் 
காயினும் தான்முந் துறும் . 

Is there anything more intelligent than the face ? 
It will precede the mind to show 
whether the heart feels pleased or displeased . 


708 


முகம்நோக்கி நிற்க அமையும் அகம்நோக்கி 
உற்றது உணர்வார்ப் பெறின் . 

If one has got a man 
who can understand one s heart 
by merely looking at him , 
it is enough for one to stand facing him . 


709 


பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் 
வகைமை உணர்வார்ப் பெறின் . 

If the king has got ministers 
who can perceive the ways of the eyes, 
the eyes of one will disclose 
whether one is friendly or hostile . 


710 


நுண்ணியம் என்பார் அளக்கும் கோல் காணுங்கால் 
கண்ணல்லது இல்லை பிற . 

The measuring rod of those 
who are said to be astute in reading other s mind 
is nothing but the eyes . 


Thirukkural 


193 


Ministry 


72. அவையறிதல் 
TO STUDY THE AUDIENCE 


711 


அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் 
தொகையறிந்த தூய்மை யவர் . 

let the pure in thought 
who are meticulous masters of words 
study the audience carefully, 
and then speak .. 


712 


இடைதெரிந்து நன்குணர்ந்து சொல்லுக சொல்லின் 
நடைதெரிந்த நன்மை யவர். 

Let those who know the effectiveness of words 
sense the mood of the audience , 
and then speak , with a clear grasp of the subject. 


713 


அவையறியார் சொல்லல்மேற் கொள்பவர் சொல்லின் 
வகையறியார் வல்லதூஉம் இல் . 

Those who know not the audience 
but, venture to speak 
do not know the nuances of words, 
nor do they have the required erudition . 


714 


ஒளியார்முன் ஒள்ளிய ராதல் வெளியார்முன் 
வான்சுதை வண்ணம் கொளல் . 

Speak intelligently before the bright; 
assume the colour of the lime mortar 
before the ignorant. 


715 


நன்று என்ற வற்றுள்ளும் நன்றே முதுவருள் 
முந்து கிளவாச் செறிவு . 

The best of all that constitute goodness 
is the maturity of self - restraint 
of not hastening to speak before the elders. 


Material Lite 


194 


716 


ஆற்றின் நிலைதளர்ந்து அற்றே வியன்புலம் 
ஏற்றுணர்வார் முன்னர் இழுக்கு . 

Tongue - slip before the learned 
who are perceptive of vast store of knowledge 
is like slipping from the righteous path . 


717 


கற்று அறிந்தார் கல்வி விளங்கும் கசடு அறச் 
சொல்தெரிதல் வல்லார் அகத்து . 

A learned person s erudition will shine 
in an assembly of the learned 
who can discern the words flawlessly . 


718 


உணர்வது உடையார்முன் சொல்லல் வளர்வதன் 
பாத்தியுள் நீர் சொரிந்து அற்று . 

Speaking before those of instant perception 
is like watering the field - beds of growing plants . 


புல் அவையுள் பொச்சாந்தும் சொல்லற்க நல்அவையுள் 
நன்கு செலச்சொல்லு வார் . 

719 
Who could speak to good audience 
impressively , 
let them not address the gathering of the low 
even forgetfully. 


720 


அங்கணத்துள் உக்க அமிழ்து அற்றால் தம்கணத்தர் 
அல்லார்முன் கோட்டி கொளல் . 

To address a gathering of men of inferior calibre , 
is like spilling ambrosia 
on to a sewer. 


Thirukkural 


195 


Ministry 


73. அவை அஞ்சாமை 
FACING ASSEMBLY 


721 


வகை அறிந்து வல்லவை வாய்சோரார் சொல்லின் 
தொகை அறிந்த தூய்மை யவர் . 

The pure who are well - versed 
with respect to the range of words 
will guage the mighty assembly 
and slip not in addressing it 


722 


கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார்முன் 
கற்ற செலச்சொல்லு வார் . 

He is said to be a scholar among scholars 
who can speak impressively before the learned 
what he has learnt. 


பகையகத்துச் சாவார் எளியர் அரியர் 
அவையகத்து அஞ்சா தவர் . 

723 
It is easy for many to face death in the battle - field. 
But, there are but few 
who can face the assembly of the learned. 


கற்றார்முன் கற்ற செலச்சொல்லித் தாம்கற்ற 
மிக்காருள் மிக்க கொளல் , 

724 
speak to the learned impressively 
what you have learnt, 
and obtain more knowledge beyond what you have leamt 
from greater scholars. 


725 


ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா 
மாற்றம் கொடுத்தற் பொருட்டு . 

Learn logic diligently and grammatically 
in order to give fitting replies to queries, 
without fearing the audience . 


Material Life 


196 


வாளொடு என் வன்கண்ணர் அல்லார்க்கு நூலொடு என் 
நுண் அவை அஞ்சு பவர்க்கு ? 

726 
What business do they have with swords 
who are not valiant ? 
what business do they have with books 
who dread an intelligent audience ? 


பகையகத்துப் பேடிகை ஒள்வாள் அவையகத்து 
அஞ்சும் அவன்கற்ற நூல் . 

727 
The book learnt by him 
who is afraid to face an audience 
is like a shining sword in the hands of a hermaphrodite 
in the midst of foes. 


பல்லவை கற்றும் பயம் இலரே நல்அவையுள் 
நன்கு செலச்சொல்லா தார் . 

728 
Those who cannot speak good things impressively 
in a good assembly 
are good for nothing 
despite their wide learning. 


729 


கல்லா தவரின் கடை என்ப கற்றறிந்தும் 
நல்லார் அவை அஞ்சு வார் . 

Who fear an assembly of good men , 
despite their learning 
they are rated inferior to the illiterate . 


730 


உளரெனினும் இல்லாரொடு ஒப்பர் களன் அஞ்சிக் 
கற்ற செலச்சொல்லா தார் . 

Who cannot expound what they have learnt 
out of fear of the assembly 
are deemed dead , though alive. 


1 


ll ( 3 ) 


அரணியல் 
ON FORTIFICATION 


There are only two chapters in this section on Araniyal 
( on Fortification ), namely. 1. Country , and 2. Fortress 

Thiruvalluvar speaks of the limbs of a country . The 
two water storages, surface and groundwater, well - situated 
mountain range favourable for holding the rain water, rivers 
flowing down therefrom and protective measures to preserve 
this landscape are the limbs of a prosperous State . It is 
amazing to note that Thiruvalluvar has thus defined an ideal 
WATERSHED of a prosperous country. 


Thiruvalluvar speaks about the riches of a country 
unfailing yields in agriculture , and men of worth and of 
undiminished wealth . 


The country should be free from factions, subversive 
internal enemies and murderous chieftains. 


All such couplets emphasise that peace and 
prosperity are the first and foremost fortification for an ideal 
country . 


Besides the fortification of peace and prosperity, a 
country will be having vulnerable places like cities to be 
fortified strongly . 


Here is the relevant passage from the book on 
" Philosophy of Thiruvalluvar " by TP Meenakshisundaran , 
former Vice - Chancellor of Madurai Kamaraj University (vide: 
Swarnammal Endowment Lectures 1963 - Page 140 ) 


Material Life 


198 


" Here are two important things to be noted . The first 
one is that Valluvar speaks of prosperity and peace of the 
country as a great fortification . This is a truth whose 
importance is being slowly realised in modern times . The 
second is that its description of actual fortification is not as 
detailed in other arthasāstrā like Sukraneeti. That reveals to 
us another characteristic feature of Thirukkural. 


" He emphasises only the basic principles. But une 
cannot build a fort with the help of Thirukkural alone . For 
that , we must go to practical hand - books on fortification 
This is true of all aspects of statecraft discussed by 
Thiruvalluvar . Nobody can , with help of Thirukkural alone 
govern a State or levy a number of taxes or organise a 
secretariat or an army in the practical world . For that we 
require in addition the Board , standing orders, the Criminal 
and the Civil Codes and numerous Manuals with detailed 
rules and regulations. Some of these rules and regulations 
are found in works like Kautilya s Arthasāstrā , Sukraneeti 
and Manu Dharma Sāstrā. They are in that way of greater 
practical importance than Valluvar. But unfortunately their 
practical instructions and details are no longer valid . They 
have become antiquated. That is why Thiruvalluvar refuses 
to deal with these ever - changing details.He concentrates 
himself on the unchanging realities of human nature and the 
eternal varieties of life which are eternal ideals . In this away 
what at first sight appears a defect , from the practical side , 
becomes Valluvar s eternal glory ." 


Thirukkural 


199 


On Fortification 


74. நாடு 
COUNTRY 


தள்ளா விளையுளும் தக்காரும் தாழ்விலாச் 
செல்வரும் சேர்வது நாடு . 

731 
A country is that, where unfailing yields in agriculture , 
men of worth and of undiminished wealth 
find place together. 


பெரும்பொருளால் பெட்டக்க தாகி அருங்கேட்டால் 
ஆற்ற விளைவது நாடு . 

732 
A country is that which has become lovable by all, 
with its vast riches,, 
and which , devoid of any destructive causes, 
yields abundantly 


733 


பொறை ஒருங்கு மேல் வருங்கால் தாங்கி இறைவற்கு 
இறை ஒருங்கு நேர்வது நாடு . 

A country is that 
which bears all accession of burdens 
and pays tax in full to the king 


734 


உறுபசியும் ஓவாப் பிணியும் செறுபகையும் 
சேராது இயல்வது நாடு . 

An ideal nation is free from excessive starvation , 
irremedial epidemics and destructive enemies. 


பல்குழுவும் பாழ் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் 
கொல்குறும்பும் இல்லது நாடு . 

735 
A peaceful country will be devoid of 
numerous factions, subversive internal enemies 
and murderous chieftains. 


Material Life 


200 


கேடறியாக் கெட்ட இடத்தும் வளங்குன்றா 
நாடென்ப நாட்டின் தலை . 

736 
It is the best of countries which knows no devastation ; 
and even if any devastation should occur, 
it does not decline in prosperity . 


இருபுனலும் வாய்ந்த மலையும் வருபுனலும் 
வல்லரணும் நாட்டிற்கு உறுப்பு . 

737 
The two waters - both surface and ground water, 
well situated mountain range, 
rivers flowing down therefrom 
and protective measures to maintain this landscape 
are the limbs of a prosperous State . 


பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் 
அணிஎன்ப நாட்டிற்கிவ் வைந்து . 

738 
Health , wealth , rich harvest, happiness and security 
these five , the learned say, 
are the ornaments of a country. 


739 


நாடென்ப நாடா வளத்தன நாடல்ல 
நாட வளந்தரு நாடு . 

It is said to be the desirable country 
which produces abundantly without exertion ; 
it is not a good country which yields wealth 
only after hard work . 


ஆங்கமைவு எய்தியக் கண்ணும் பயமின்றே 
வேந்தமைவு இல்லாத நாடு . 

740 
In spite of all the blessings bestowed on a country, 
it is worthless if there is no harmony 
between the ruler and the ruled . 


. 


Thirukkural 


201 


On Fortification 


75. அரண் 
FORTRESS 


741 


ஆற்று பவர்க்கும் அரண்பொருள் அஞ்சித்தற் 
போற்று பவர்க்கும் பொருள் . 

The fort is vital even for the strong 
and performing army , 
it is also the refuge to those invaded 
for their shelter. 


742 


மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் 
காடும் உடையது அரண் . 

Crystal clear water, barren lands, 
hills and thickly shaded forests 
all these constitute the fortress. 


743 


உயர்வு அகலம் திண்மை அருமை இந் நான்கின் 
அமைவு அரண் என்றுரைக்கும் நூல் . 

The military manual would say 
that the fortress wall should be high, thick, strong 
and inaccessible . 


சிறுகாப்பிற் பேரிடத்த தாகி உறுபகை 
ஊக்கம் அழிப்பது அரண் . 

744 
A fortress is that which has ample space whithin 
but only a small passage of ingress to be defended 
so as to detroy the ardour of the attacking foes. 


745 


கொளற்கு அரிதாய்க் கொண்ட கூழ்த்து ஆகி அகத்தார் 
நிலைக்குஎளிதாம் நீரது அரண் . 

A fort is that which is impregnable 
and well - suited for self - defence of the inmates 
with required stores of food . 


Material Life 


202 


746 


எல்லாப் பொருளும் உடைத்தாய் இடத்து உதவும் 
நல்லாள் உடையது அரண் . 

A fort is that which , 
having all things needed , stored up within , 
possesses valiant heroes that can meet alarms. 


747 


முற்றியும் முற்றாது எறிந்தும் அறைப்படுத்தும் 
பற்றற்கு அரியது அரண் . 

A fortress is that which can seldom be captured 
either by blockading or by assaulting 
or by treachery . 


முற்றாற்றி முற்றி யவரையும் பற்றாற்றிப் 
பற்றியார் வெல்வது அரண் . 

748 
A fort is that to which the inmates will be clinging so strongly 
as to overcome even the expertised besiegers , 
without losing their ground . 


749 


முனைமுகத்து மாற்றலர் சாய வினைமுகத்து 
வீறுஎய்தி மாண்டது அரண் . 

A fort is that which gains fame 
by the brave deeds of the inmates, 
making the foes dismayed 
at the ary outset of strife.. 


750 


எனைமாட்சித்து ஆகியக் கண்ணும் வினைமாட்சி 
இல்லார்கண் இல்லது அரண் . 

Whatever excellence a fortress may possess, 
if the defenders show not vigour in action 
there is no fortification at all. 


203 


கூழியல் 
ON RESOURCES 


This section on küzhial ( on resources ) consists of 
nly one chapter, numbering 76. Finance is the mainspring 
of all activities in a State and also in the case of each and 


every citizen . 


Wealth is the steel that lops away the arrogance of 
one s foe. Therefore the king enriches his treasury as his first 
and foremost duty . 


But Thiruvalluvar directs the king not to accept but 
spurn the revenue , not accrued through compassion and love . 


Thiruvalluvar emphasises the purity of means for 
attaining wealth , devoid of any foul practices . 


Thirukkural 


204 


On Resources 


76. பொருள் செயல்வகை 
ON MAKING WEALTH 


751 


பொருளல் லவரைப் பொருளாகச் செய்யும் 
பொருளல்லது இல்லை பொருள் . 

There is nothing other than wealth 
which makes worthless men worthy. 


752 


இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை 
எல்லாரும் செய்வர் சிறப்பு , 

All will despise the have - nots ; 
everybody will honour the rich . 


753 


பொருளென்னும் பொய்யா விளக்கம் இருள் அறுக்கும் 
எண்ணிய தேயத்துச் சென்று . 

The unfailing light, called wealth , 
goes into all regions as desired by its owner 
and dispels the darkness therein 


754 


அறன்ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து 
தீதின்றி வந்த பொருள் . 

The wealth that is acquired 
with knowledgeable ways and means, 
devoid of any foul practices, 
yields goodness as well as bliss of love. 


அருளொடும் அன்பொடும் வாராப் பொருள் ஆக்கம் 
புல்லார் புரள விடல் . 


755 


Let not the king accept but spurn the revenue 
not accrued through mercy and love. 


Material Life 


205 


756 


உறுபொருளும் உல்கு பொருளும்தன் ஒன்னார்த் 
தெறுபொருளும் வேந்தன் பொருள் . 

Escheats and derelicts, wealth acquired by taxes, 
and spoiles of the defeated foes 
are the wealth of the king. 


757 


அருள் என்னும் அன்பீன் குழவி பொருள் என்னும் 
செல்வச் செவிலியால் உண்டு . 

Compassion , the child delivered by love, 
is to be reared by wealth , 
the generous foster - mother . 


758 


குன்று ஏறி யானைப்போர் கண்டற்றால் தன்கைத்தொன்று 
உண்டாகச் செய்வான் வினை, 

It is like watching an elephant - fight 
by ascending to the top of a hill 
that the man who is having wealth in hand 
proceeds to carry out a task . 


759 


செய்க பொருளைச் செறுநர் செருக்கு அறுக்கும் 
எஃகு அதனிற் கூரியது இல் . 

Earn wealth ; there is no sharper steel than that 
to lop away the arrogance of your foe. 


760 


ஒண்பொருள் காழ்ப்ப இயற்றியார்க்கு எண்பொருள் 
ஏனை இரண்டும் ஒருங்கு . 

To those who have acquired the shining wealth 
in great profusion, 
the other two - virtue and pleasure 
are both within their easy reach . 


206 


II ( 5 ) 
படையியல் 
ON ARMY 


This section consists of two chapters , 1. Glory of the 
Army and 2. Pride of the Army. 


Army is a well - established institution with a long 
tradition which protects peace and prosperity, both within 
and without the country. 


Even at the moment of death , the brave warrior enjoys 
the opportunity of his doing his mite for the great cause . 


" If the hero can die so as to draw tears in his king s 
eyes such a death is worth gaining even by begging." 


There are very many such monologues in Thirukkural. 
But the difficulty is that it is not possible for us at this distant 
time to imagine the appropriate context for each of the kurals 
with dramatic monologues. 


But if one uses his imagination and poetic taste in 
grasping the meaning of kurals, written some 2000 years 
ago , one can understand the concepts of Thiruvalluvar in 
greater perpspetive. 


Thirukkural 


207 


On Army 


77. படைமாட்சி 
GLORY OF A GOOD ARMY 


761 


உறுப்பமைந்து ஊறஞ்சா வெல்படை வேந்தன் 
வெறுக்கையுள் எல்லாம் தலை . 

The army, well organised with all limbs, 
which is undaunted by set - backs 
and capable of gaining victory , 
is the chief of treasures for a king. 


உலைவிடத்து ஊறஞ்சா வன்கண் தொலைவிடத்துத் 
தொல்படைக்கு அல்லால் அரிது . 

762 
Dauntless fortitude in adverse hours, 
regardless of decimating attacks 
is not possible for any army 
other than a hereditary and veteran host of long standing . 


763 


ஒலித்தக்கால் என்னாம் உவரி எலிப்பகை 
நாகம் உயிர்ப்பக் கெடும் . 

What matters if the host of hostile rats 
roars like ocean ? 
It will perish at the mere hissing of a cobra . 


அழிவுஇன்று அறைபோகா தாகி வழிவந்த 
வன்க ணதுவே படை . 

764 
Which has traditional and tried soldiers 
that cannot be destroyed nor corrupted by enemies, 
that alone will be termed the army. 


765 


கூற்று உடன்று மேல்வரினும் கூடி எதிர்நிற்கும் 
ஆற்ற லதுவே படை . 

That alone can be termed the army 
which will resist , united , 
even if the god of death should advance 
against it with fury. 


Material Life 


208 


766 


மறம்மானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் 
எனநான்கே ஏமம் படைக்கு . 

Bravery , honour decisive advance in glory s path ,, 
and confidence with steadfastness 
only these four are the armours of an army. 


தார்தாங்கிச் செல்வது தானை தலைவந்த 
போர்தாங்கும் தன்மை அறிந்து . 

767 
An Army is that which can bear against the dust force, 
knowing well how to ward off the impending war. 


அடல் தகையும் ஆற்றலும் இல்லெனினும் தானை 
படைத்தகையால் பாடு பெறும் . 

768 
Even if the army is lacking in its power of attack 
and of resistance,, 
it still gains renown by the splendour of its appearance. 


769 


சிறுமையும் செல்லாத் துனியும் வறுமையும் 
இல்லாயின் வெல்லும் படை . 

An army will triumph over its foes 
if it is not inferior in number, has no aversion 
and not left to starve . 


நிலைமக்கள் சால உடைத்தெனினும் தானை 
தலைமக்கள் இல்வழி இல் . 

770 
Even if an army has a large number of resolute soldiers , 
it will lose its existence, 
if it has no commanding leaders. 


Thirukkural 


209 


On Army 


78. படைச்செருக்கு 
PRIDE OF THE ARMY 


771 


என்னைமுன் நில்லன்மின் தெவ்விர் பலர்என்னை 
முன்நின்று கல்நின் றவர் . 

Enemiest! stand not before my lord 
for, there are many who faced my lord 
and stand now as stones , 


772 


கான முயல்எய்த அம்பினில் யானை 
பிழைத்தவேல் ஏந்தல் இனிது . 

it is better to carry the spear 
that missed an elephant 
than the arrow 
that pierced a hare .. 


773 


பேராண்மை என்ப தறுகண் ஒன்று உற்றக்கால் 
ஊராண்மை மற்று அதன் எஃகு . 

Valour in fight is called the great manliness , 
kindness to the foes at their distress 
is its sharp edge.. 


- 


கைவேல் களிற்றொடு போக்கி வருபவன் 
மெய்வேல் பறியா நகும் . 

774 
The hero who hurled the spear on hand at an elephant 
and seeks another, 
will pluck the one buried in his body 
and smile with joy in having it ready. 


775 


விழித்தகண் வேல்கொண்டு எறிய அழித்திமைப்பின் 
ஒட்டன்றோ வன்க ணவர்க்கு ? 

Is it not a disgrace to the hero of ferocious look 
if he winks his eyes 
when a lance is cast at him ? 


Material Life 


210 


776 


விழுப்புண் படாதநாள் எல்லாம் வழுக்கினுள் 
வைக்கும் தன் நாளை எடுத்து . 

The hero will deem the days as vain 
in which he receives not battle - wounds . 


777 


சுழலும் இசைவேண்டி வேண்டா உயிரார் 
கழல்யாப்புக் காரிகை நீர்த்து . 

The fastening of ankle - ring by the heroes 
who care not for their lives 
but yearn for fame, emcompassing the earth , 
is like adorning their heroism . # 


778 


உறின்உயிர் அஞ்சா மறவர் இறைவன் 
செறினும்சீர் குன்றல் இலர் . 

The men of valour who fear not for their lives 
in the battle - field 
will not diminish in their ardour for war, 
even if their chief is severe upon them . 


779 


இழைத்தது இகவாமைச் சாவாரை யாரே 
பிழைத்தது ஒறுக்கிற் பவர் ? 

Who dares despise a man at his failure, 
who would die 
in order to seal his oath ? 


* 


புரந்தார்கண் நீர்மல்கச் சாகின்பின் சாக்காடு 
இரந்துகோள் தக்கது உடைத்து . 

780 
If the hero can die so as to draw tears in his king s eyes, 
such a death is worth gaining , 
even by begging .. 


il ( 6 ) 
நட்பியல் 
ON FRIENDSHIP 


Seventeen chapters constitute this section on 
Natpiyal (On friendship ). 


Thiruvalluvar discusses international fellowship . But 
the chapters seem to be dealing with individual friendship 
of the citizens , because of their fundamental approach 
regarding friendship . 


" Like a good book revealing newer depth and pleasure 
every time it is read , friendship reveals sweet aspects at 
every contact." This is with respect to a good friendship . 


" The friendship of those who desert us on our ruin s 
brink would burn our heart if we think of it even in death 
bed ." This is a script to depict a bad friendship . 


International fellowship may be affected by individual 
faults of the statesmen . Therefore these faults have to be 
looked upon as the internal enemies within one s own mind . 


The misery of miseries is one s innate hatred ( ikal). If 
it dies , it will yield the joy of joys . 


" When fortune approaches a man he will not succumb 
to the innate hatred ; one will cherish hatred a great deal when 
he contrives his own fall" ( kural : 859 ) . 


Material Life 


212 


To understand this innate hatred , kural 372 may be 
recalled . " The unforeseen power of adverse nature makes a 
man foolish ; when he is blessed with the power of favourable 
nature , it will enlarge his intelligence " 


Hence one s innate hatred can be equated with a man 
being under the grip of unforeseen power of adverse nature . 
Both are more or less having equal grips. 


Next comes the varieties of enmity incited and 
developed . He is mad who creates many an enemy whilst 
the world abides in him who turns hatred into friendship . 


To follow the advice of wife is different from becoming 
a slave to her lust . The slave , or the hen pecked is afraid of 
doing any good to the good . Thiruvalluvar observes that 
modest womanhood is more dignified than the so called 
manliness of him who is a slave to her lust . 


Diseases cripple humankind . Gluttony is the greatest 
cause of diseases . The golden words of Thiruvalluvar : " There 
is no need of any medicine for the body if one eats after 
ascertaining that what one had already eaten has been fully 
digested " 


Thiruvalluvar is very much concerned with inter 
personal relationship among individuals, within and without 
the family. And health of the individuals is of great concern 
in any society . 


Thirukkural 


213 


On Friendship 


79. நட்பு 
FRIENDSHIP 


781 


செயற்கு அரிய யாவுள நட்பின் அதுபோல் 
வினைக்கு அரிய யாவுள காப்பு ? 

What is rarer to get than friendship ? 
And what is there a better support than it 
for one s challenging task ? 


782 


நிறைநீர நீரவர் கேண்மை பிறைமதிப் 
பின்நீர பேதையார் நட்பு . 

Friendship with worthy persons 
is of the nature of waxing moon ; 
and that with fools 
is of the nature of waning moon . 


783 


நவில்தொறும் நூல்நயம் போலும் பயில்தொறும் 
பண்புடை யாளர் தொடர்பு . 

Like good book read more and more 
is good friend moved with again and again ; 
a perpetual delight. 


784 


நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் 
மேற்சென்று இடித்தற் பொருட்டு . 

To befriend a person is not for merry making ; 
it is to step forward to restrain and reprove him 
when his faults exceed. 


785 


புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சிதான் 
நட்பாம் கிழமை தரும் . 

Close association and companionship 
are not necessary ; 
it is the feeling of love 
that gives the privilege of friendship . 


Material Life 


214 


786 


முகம்நக நட்பது நட்பு அன்று நெஞ்சத்து 
அகம்நக நட்பது நட்பு . 

It is not friendship at all 
to befriend a person by smiles to face ; 
it is through love that delights the heart of both 
that is the real friendship. 


அழிவின் அவைநீக்கி ஆறுய்த்து அழிவின்கண் 
அல்லல் உழப்பதாம் நட்பு . 

787 
Friendship is that which turns aside the friend from evil ways, 
guides him in right path 
and, at times of misfortune, shares his grief. 


உடுக்கை இழந்தவன் கைபோல ஆங்கே 
இடுக்கண் களைவதாம் நட்பு . 

788 
Friendship is that 
which hastens to help the friend in distress 
just like the hands hastening to pick up the vesture 
when it slips off. 


789 


நட்பிற்கு வீற்றிருக்கை யாதெனில் கொட்பின்றி 
ஒல்லும்வாய் ஊன்றும் நிலை . 

The royal seat of friendship is that 
which is unswerving steadfastness 
in giving moral and material support to the friend 
in every possible way. 


790 


இனையர் இவர் எமக்கு இன்னம்யாம் என்று 
புனையினும் புல்லென்னும் நட்பு . 

The friendship between two will be smeared 
if one of them claims how the other is dear to one, 
and how the one is near the other. 


Thirukkural 


215 


On Friendship 


80. நட்பாராய்தல் 
CHOOSING FRIENDS 


791 


நாடாது நட்டலின் கேடில்லை நட்டபின் 
வீடு இல்லை நட்புஆள் பவர்க்கு . 

There s no greater ill than befriending a person 
without due inquiry ; 
for once friendship is made 
it cannot be easily given up . 


ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை 
தான்சாந் துயரந் தரும் 

792 
Friendship made with someone 
without testing and tasting its pros and cons 
will lead to mortal pain in the long run . 


793 


குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா 
இனனும் அறிந்தியாக்க நட்பு . 

Make friendship with a person 
after knowing fully well his virtue and vice , 
his family and the whole circle of his associates. 


794 


குடிப்பிறந்து தன்கண் பழிநாணு வானைக் 
கொடுத்தும் கொளல்வேண்டும் நட்பு . 

One should have him as his friend 
even at a price 
who is of good lineage and who dreads disgrace . 


அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கு அறிய 
வல்லார்நட்பு ஆய்ந்து கொளல் . 

795 
You must examine and secure the friendship of those 
who would spell out the adverse effects when you go astray 
is such a way as to make you weep , 
and who can understand the ways of the wise . 


Material Life 


216 


796 


கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை 
நீட்டி அளப்பதோர் கோல் . 

There s an utility even in one s ruinous situation ; 
it serves as a staff 
that stretches out to measure 
the true nature of friends. 


797 


ஊதியம் என்பது ஒருவற்குப் பேதையார் 
கேண்மை ஒரீஇ விடல் . 

It is a profit for a person 
to renounce the friendship with fools. 


உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க 
அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு , 

798 
Do not think of things that would discourage your mind ; 
do not have friendship with men 
who would forsake you in ruin . 


கெடுங்காலைக் கைவிடுவார் கேண்மை அடுங்காலை 
உள்ளினும் உள்ளம் சுடும் . 

799 
The friedship of those who would desert us on ruin s brink, 
would burn our heart 
if we think of it even in death - bed . 


800 


மருவுக மாசற்றார் கேண்மை ஒன்று ஈத்தும் 
ஒருவுக ஒப்பிலார் நட்பு . 

Continue to have the friendship of the spotless ; 
discard the alliance with the worthless, 
even by giving them something they want. 


Thirukkural 


217 


On Friendship 


81. பழைமை 
OLD FRIENDSHIP OF INTIMACY 


801 


பழைமை எனப்படுவது யாது எனின் யாதும் 
கிழமையைக் கீழ்ந்திடா நட்பு . 

Old friendship of intimacy is that 
which does not object to the liberties 
taken by the companions. 


802 


நட்பிற்கு உறுப்புக் கெழுதகைமை மற்று அதற்கு 
உப்பு ஆதல் சான்றோர் கடன் . 

The limb of friendship is the right of intimacy ; 
and to be its sweet savour 
is the duty of the men of perfect goodness. 


803 


பழகிய நட்பு எவன் செய்யும் கெழுதகைமை 
செய்து ஆங்கு அமையாக் கடை ? 

Of what avail is long friendship 
which does not approve and reciprocate 
the familiar acts of liberty ? 


804 


விழைதகையான் வேண்டிஇருப்பர் கெழுதகையாற் 
கேளாது நட்டார் செயின் . 

If friends do privileged acts, unbidden , 
by way of intimacy of friendship , 
the wise will be but receptive of such acts 

account of the desirability of intimacy. 


பேதைமை ஒன்றோ பெரும்கிழமை என்றுஉணர்க 
நோதக்க நட்டார் செயின் . 

805 
If friends do painful deeds to you, 
understand that it may be not only due to ignorance, 
but also due to their claims of intimacy. 


Material Lite 


218 


எல்லைக்கண் நின்றார் துறவார் தொலைவிடத்தும் 
தொல்லைக்கண் நின்றார் தொடர்பு . 

806 
Those who have savoured the utmost of friendship 
will not give up association with old friends, 
who stood supportive 
even at times of adversity. 


807 - 


அழிவந்த செய்யினும் அன்பு அறார் அன்பின் 
வழிவந்த கேண்மை யவர் . 

Old friends who are accustomed 
to the path of love and friendship , 
will not cease to love their friends 
even if they cause them ruinous deeds. 


கேள்இழுக்கம் கேளாக் கெழுதகைமை வல்லார்க்கு 
நாள் இழுக்கம் நட்டார் செயின் . 

808 
To him , capable of the intimate friendship 
who will not listen to the words of disgrace about his friend , 
the day his friend offends him 
is a day of pleasant rememberance. 


809 


கெடாஅ வழிவந்த கேண்மையார் கேண்மை 
விடாஅர் விழையும் உலகு . 

The world loves him 
who departs not the comradeship of those 
of unbroken and long - standing intimacy. 


810 


விழையார் விழையப் படுப் பழையார்கண் 
பண்பின் தலைப்பிரியா தார் . 

Who never change their courtesy 
towards their long standing intimate friends, 
they will be liked even by those 
who have no love for them . 


Thirukkural 


219 


On Friendship 


82. தீ நட்பு 
EVIL FRIENDSHIP 


பருகுவார் போலினும் பண்பிலார் கேண்மை 
பெருகலிற் குன்றல் இனிது . 

811 
The decrease of friendship of the man without character 
even if he seems to be so ardent as to drink you up , 
is better rather than its increase . 


உறின்நட்டு அறின் ஒரூஉம் ஒப்பிலார் கேண்மை 
பெறினும் இழப்பினும் என் ? 

812 
What does it matter 
whether one gains or loses the friendship of the unworthy 
who will dote on one if there is gain 
and deserts one if there is nought ? 


813 


உறுவது சீர்தூக்கும் நட்பும் பெறுவது 
கொள்வாரும் கள்வரும் நேர் . 

Friendship which weighs the profit of befriending, 
prostitutes who accept what they get 
and thieves are all alike. 


814 


அமரகத்து ஆற்றறுக்கும் கல்லாமா அன்னார் 
தமரின் தனிமை தலை . 

Loneliness is better than the society of those 
who resemble the untrained horse 
which throws the rider in the battle - field 
and runs away. 


செய்து ஏமம் சாராச் சிறியவர் புன்கேண்மை 
எய்தலின் எய்தாமை நன்று . 

815 
It is better to lose rather than gain the friendship of the base 
who will not serve as bulwark in adversity. 


Material Life 


220 


816 


பேதை பெருங்கெழீஇ நட்பின் அறிவுடையார் 
ஏதின்மை கோடி உறும் . 

The unfriendly attitude of the wise 
is ten million times more profitable 
than the excessive intimacy of the fools . 


நகைவகையர் ஆகிய நட்பின் பகைவரால் 
பத்து அடுத்த கோடி உறும் . 

817 
What comes out of enemies 
is hundred millon times more profitable 
than the friendship with mere laughers and jesters. 


818 


ஒல்லும் கருமம் உடற்று பவர்கேண்மை 
சொல்லாடார் சோர விடல் . 

Who put obstacles against your deeds 
which can otherwise be easily accomplished 
let the friendship of them 
be abandoned , little by little , without a word . 


819 


கனவினும் இன்னாது மன்னோ வினைவேறு 
சொல்வேறு பட்டார் தொடர்பு . 

Association with those 
who differ in their words and deeds 
is bitter, even in dreams. 


820 


எனைத்தும் குறுகுதல் ஓம்பல் மனைக்கெழீஇ 
மன்றில் பழிப்பார் தொடர்பு . 

Avoid even the least association of those 
who pose themselves as close friends at home, 
but disparage in public. 


Thirukkural 


221 


On Friendship 


83. கூடா நட்பு 
FALSE FRIENDSHIP 


821 


சீரிடம் காணின் எறிதற்குப் பட்டடை 
நேரா நிரந்தவர் நட்பு . 

The friendship posed by a person 
without inward attachment 
is like an anvil to hammer him 
when you see an opportunity 


822 


இனம் போன்று இனம்அல்லார் கேண்மை மகளிர் 
மனம்போல வேறு படும் . 

Feigned friendship of men 
will fickle as the mind of women . 


823 


பலநல்ல கற்றக் கடைத்தும் மனநல்லர் 
ஆகுதல் மாணார்க்கு அரிது . 

In spite of studying many a good book 
it is seldom possible for inimical persons 
to become good natured. 


824 


முகத்தின் இனிய நகாஅ அகத்து இன்னா 
வஞ்சரை அஞ்சப் படும் . 

The deceitful who wear sweet smile on their face 
but who are evil within , 
should be feared . 


825 


மனத்தின் அமையா தவரை எனைத்தொன்றும் 
சொல்லினால் தேறற்பாற்று அன்று . 

Who are not in accord with you by heart 
they are not to be trusted by their words 
in any measure. 


Material Lite 


222 


நட்டார்போல் நல்லவை சொல்லினும் ஓட்டார் சொல் 
ஒல்லை உணரப் படும் . 

826 
Though they speak goody words as if they were friends, 
the words of the unfriendly people 
can at once be understood . 


827 


சொல்வணக்கம் ஒன்னார்கண் கொள்ளற்க வில்வணக்கம் 
தீங்கு குறித்தமை யான் . 

Do not trust the bowing humility 
of the words of the enemies, 
since the bending bow indicates danger. 


828 


தொழுதகை யுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் 
அழுதகண் ணீரும் அனைத்து . 

A weapon may be concealed 
in the hands of a false friend 
who Joins both his hands together to adore ; 
and the tears shed by him is of similar nature ." 


829 


மிகச்செய்து தம் எள்ளு வாரை நகச்செய்து 
நட்பினுள் சாப்புல்லற் பாற்று . 

who openly flatter much of you 
but despise you at heart, 
cajole and subdue them in friendly guise . 


830 


பகைநட்பாம் காலம் வருங்கால் முகம்நட்டு 
அகநட்பு ஒரீஇ விடல் . 

When occasion arises 
in which foes turn out to be friends, 
remain friendly with them outwardly, 
but keep them away from your heart. 


Thirukkural 


223 


On Friendship 


84. பேதைமை 
FOOLISHNESS 


831 


பேதைமை என்பதொன்று யாதெனின் ஏதங்கொண்டு 
ஊதியம் போக விடல் . 

What is that thing, namely folly ? 
Siezing what brings ill 
and letting the gain slip . 


832 


பேதைமை யுள் எல்லாம் பேதைமை காதன்மை 
கையல்ல தன்கண் செயல் . 

Folly of follies is to incline one s heart 
towards things , unbecoming of oneself . 


833 


நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் 
பேணாமை பேதை தொழில். 

The characteristic of a fool is 
the lack of sense of shame, curiosity, love 
and of regard for anything. 


834 


ஓதிஉணர்ந்தும் பிறர்க்குரைத்தும் தான் அடங்காப் 
பேதையின் பேதையார் இல் . 

There are no greater fools than him 
who does not control his self 
though he has read and understood sacred books 
and preached them to others. 


835 


ஒருமைச் செயலாற்றும் பேதை எழுமையும் 
தான்புக்கு அழுந்தும் அளறு . 

A fool who does deeds in one stage of lite 
will plunge himself into hell thereby, 
in all the seven stages to come. 


Material Life 


224 


836 


பொய்படும் ஒன்றோ புனைபூணும் கையறியாப் 
பேதை வினைமேற் கொளின் . 

If a fool who does not know how to act 
undertakes a task , 
he will not only fail in it 
but will also feel himself fettered . 


837 


ஏதிலார் ஆரத் தமர்பசிப்பர் பேதை 
பெருஞ்செல்வம் உற்றக் கடை . 

If a fool gets immense wealth , 
strangers will enjoy it fully 
while his relatives starve. 


838 


மையல் ஒருவன் களித்தற்றால் பேதைதன் 
கையொன்று உடைமை பெறின் . 

If a fool happens to get some wealth 
it is like a lunatic getting drunk. 


839 


பெரிதினிது பேதையார் கேண்மை பிரிவின்கண் 
பீழை தருவதொன்று இல் . 

Friendship with fools is sweet indeed ; 
for there is nothing which causes pain 
when it breaks . 


கழாஅக்கால் பள்ளியுள் வைத்தற்றால் சான்றோர் 
குழா அத்துப் பேதை புகல் . 

840 
A fool entering an assembly of men of perfect goodness 
is like placing unwashed foot 
in a clean bed . 


Thirukkural 


225 


On Friendship 


85. புல்லறிவான்மை 

STUPIDITY 


841 


அறிவின்மை இன்மையுள் இன்மை பிறிதின்மை 
இன்மையா வையாது உலகு . 

Want of wisdom is the want of want; 
the world will not count any other want 
as want. 


842 


அறிவிலான் நெஞ்சுவந்து ஈதல் பிறிதுயாதும் 
இல்லை பெறுவான் தவம் 

That a fool gives away anything willingly 
is simply the good fortune of the receiver, 
and nothing else . 


843 


அறிவிலார் தாம் தம்மைப் பீழிக்கும் பீழை 
செறுவார்க்கும் செய்தல் அரிது . 

The harm that a fool does to himself 
is seldom possible even to the foes. 


844 


வெண்மை எனப்படுவது யாதெனின் ஒண்மை 
உடையம்யாம் என்னுஞ் செருக்கு . 

What is stupidity ? 
It is the arrogance that says, 
" I have sagacity " 


845 


கல்லாத மேற்கொண்டு ஒழுகல் கசடற 
வல்லதூஉம் ஐயம் தரும் . 

Going about pretending to be knowing 
what one has not read at all 
will lead to suspicion of even one s knowledge, 
that one has learnt thoroughly. 


Material Life 


226 


846 


அற்றம் மறைத்தலோ புல்லறிவு தம்வயின் 
குற்றம் மறையா வழி . 

It is foolish to cover his nakedness 
when the faults are still there 
in one s mind 


847 


அருமறை சோரும் அறிவிலான் செய்யும் 
பெரும் இறை தானே தனக்கு . 

The fool who lets a deep secret out 
does a great harm to himself; 
he is a plague to this earth until his death . 


848 


ஏவவும் செய்கலான் தான் தேறான் அவ்வுயிர் 
போஓம் அளவுமோர் நோய் . 

Who needs not even if advised 
nor knows by himself what to do ; 
he is a plague to this earth until his death . 


849 


காணாதான் காட்டுவான் தான்காணான் காணாதான் 
கண்டானாம் தான்கண்ட வாறு . 

He who tries to show truth to a man 
who is blind on account of his conceit 
will himself be turned to be ignorant, 
while the incapable fool will claim to have seen 
though he can see only as he used to . 


உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து 
அலகையா வைக்கப் படும் . 

850 
Who denies the existence of what the world affirms 
he will be regarded as an evil spirit 
in the world . 


Thirukkural 


227 . 


On Friendship 


86. இகல் 
INNATE HATRED 





851 


இகல் என்ப எல்லா உயிர்க்கும் பகல் என்னும் 
பண்பின்மை பாரிக்கும் நோய் . 

Innate hatred , they say, is a plague 
that breeds the distemper , called aversion , 
among all beings. 


852 


பகல் கருதிப் பற்றா செயினும் இகல் கருதி 
இன்னாசெய் யாமை தலை . 

Even if a person does disagreeable things to you 
on account of his feelings of disunion , 
it is magnanimous on your part 
not to do harm to him out of hatred . 


853 


இகலென்னும் எவ்வநோய் நீக்கின் தவலில்லாத் 
தாவில் விளக்கம் தரும் . 

If one shuns the painful plague of hatred, 
one will be bestowed with 
unblemished and endless fame. 


854 


இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகலென்னும் 
துன்பத்துள் துன்பம் கெடின் . 

If the misery of miseries, called the innate hatred 
dies out, 
it will yield the joy of joys. 


855 


இகலெதிர் சாய்ந்தொழுக வல்லாரை யாரே 
மிகலூக்கும் தன்மை யவர் ? 

Who would think of overcoming him 
who can conduct himself 
against the defiant spirit ? 


Material Life 


228 


856 


இகலின் மிகலினிது என்பவன் வாழ்க்கை 
தவலும் கெடலும் நணித்து . 

His stumble and fall are quite near 
who thinks it pleasant to indulge in hatred . 


857 


மிகல் மேவல் மெய்ப்பொருள் காணார் இகல்மேவல் 
இன்னா அறிவி னவர் . 

Who is overwhelmed with perverse knowledge 
in accordance with hatred and aversion , 
will never see the truth in life . 


858 


இகலிற்கு எதிர்சாய்தல் ஆக்கம் அதனை 
மிகல்ஊக்கின் ஊக்குமாம் கேடு . 

It is a gain to turn away from innate hatred ; 
if one indulges in swelled hatred 
his ruin will gain momentum . 


859 


இகல்காணான் ஆக்கம் வருங்கால் அதனை 
மிகல்காணும் கேடு தரற்கு . 

When fortune approaches a man 
he will not succumb to the innate hatred ; 
one wil cherish hatred a great deal 
when he contrives his own fall. 


860 


இகலானாம் இன்னாத எல்லாம் நகலானாம் 
நன்னயம் என்னும் செருக்கு . 

All evil is the outcome of innate hatred ;; 
and the pride of goodness comes 
out of love and friendliness. 


Thirukkural 


229 


On Friendship 


87. பகைமாட்சி 


SEEKING EXPEDIENT ENMITY 


861 


வலியார்க்கு மாறேற்றல் ஓம்புக ஓம்பா 
மெலியார்மேல் மேக பகை . 

Avoid developing strife with the mighty ; 
never fail to cherish enmity with the weak. 


அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் துவ்வான் 
என்பரியும் ஏதிலான் துப்பு ? 

862 
Being loveless , weak and destitute of strong allies, 
how can one withstand the strength of his enemies ? 


863 


அஞ்சும் அறியான் அமைவிலன் ஈகலான் 
தஞ்சம் எளியன் பகைக்கு . 

Fearful, ignorant, unsocial and mean ; 
he is an easy prey to his enemy. 


864 


நீங்கான் வெகுளி நிறையிலன் எஞ்ஞான்றும் 
யாங்கணும் யார்க்கும் எளிது . 

Who never refrains from anger, 
nor keeps his secret with himself 
he is ever an easy prey to any one 
at any place. 


865 


வழிநோக்கான் வாய்ப்பன செய்யான் பழிநோக்கான் 
பண்பிலன் பற்றார்க்கு இனிது . 

Who looks not to right ways, 
does not utilise opportunities, 
minds not reproach and who is characterless, 
his enmity is a pleasing object to his foes. 


Material Lite 


230 


866 


காணாச் சினத்தான் கழிபெருங் காமத்தான் 
பேணாமை பேணப் படும் . 

His hatred will be liked by his foes 
who is blind in rage to see truths 
and lustful beyond measure . 


867 


கொடுத்தும் கொளல்வேண்டும் மன்ற அடுத்திருந்து 
மாணாத செய்வான் பகை . 

His hatred must be got, 
even at a cost 
who does things betraying his proximity. 


868 


குணன்இலனாய்க் குற்றம் பலவாயின் மாற்றார்க்கு 
இனன் இலனாம் ஏமாப்பு உடைத்து . 

Who is destitute of good qualities 
but a storehouse of faults . 
he will become secluded without allies ; 
and this will add strength to his enemies . 


869 


செறுவார்க்குச் சேணிகவா இன்பம் அறிவிலா 
அஞ்சும் பகைவர்ப் பெறின் . 

The immense joy for the foes will not cease 
when they get an ignorant and timid opponent. 


870 


கல்லான் வெகுளும் சிறுபொருள் எஞ்ஞான்றும் 
ஒல்லானை ஒல்லாது ஒளி . 

The light of glory will never fall on him 
who is unable to do even the trifling deed 
of fighting the unlearned toe . 


Thirukkural 


231 


On Friendship 


88. பகைத்திறம் தெரிதல் 

AGAINST ENMITY 


871 


பகைஎன்னும் பண்பி லதனை ஒருவன் 
நகையேயும் வேண்டற்பாற்று அன்று . 

The uncultured thing, called enmity 
is not to be desired by one 
even in jest. 


872 


வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க 
சொல்லேர் உழவர் பகை . 

Even if you incur enmity of warriors 
who are the ploughers with bows, 
never incur enmity of the learned, 
the ploughers with words 


873 


ஏமுற் றவரினும் ஏழை தமியனாய்ப் 
பல்லார் பகைகொள் பவன் . 

The lone person who incurs the enmity of many 
is more destitute than even a lunatic . 


874 


பகைநட்பாக் கொண்டொழுகும் பண்புடை யாளன் 
தகைமைக்கண் தங்கிற்று உலகு . 

The world abides in the greatness 
of the good natured man 
who conducts himself so lovingly 
as to turn enmity into friendship 


875 


தன்துணை இன்றால் பகை இரண்டால் தான் ஒருவன் 
இன்துணையாக் கொள்கவற்றின் ஒன்று . 

Who is alone with no ally but two enemies, 
he must strive to have one of them 
as his good friend . 


Material Life 


232 


தேறினும் தேறா விடினும் அழிவின்கண் 
தேறான் பகாஅன் விடல் . 


876 


Whether one has trusted or not trusted a stranger, 
let him not , at times of disaster,, 
either ally with or part from him ; 
leave him as such . 


877 


நோவற்க நொந்தது அறியார்க்கு மேவற்க 
மென்மை பகைவ ரகத்து . 

Never complain about your troubles 
to those who know not your distress ; 
don t express your weakness 
to your foes . 


878 


வகையறிந்து தற்செய்து தற்காப்ப மாயும் 
பகைவர்கண் பட்ட செருக்கு . 

The pride of the enemies will collapse 
if one learns proper plan of action , 
consolidates his resources 
and guards himself with vigil 

. 


879 


இளைதாக முள்மரம் கொல்க களையுநர் 
கை கொல்லும் காழ்த்த இடத்து . 

Cut off the thorny tree when it is young ; 
if it is grown hard , 
it will cut your hands. 


880 


உயிர்ப்ப உளரல்லர் மன்ற செயிர்ப்பவர் 
செம்மல் சிதைக்கலா தார் . 

They are not said to be alive by steady breathing 
who do not destroy the leadership of those 
who develop enmity towards them . 


Thirukkural 


233 


On Friendship 


89. உட்பகை 
INTERNAL ENMITY 


881 


நிழல்நீரும் இன்னாத இன்னா தமர்நீரும் 
இன்னாவாம் இன்னா செயின் . 

Even water under shade is bad 
if it is harmful; 
so are the kinsfolk , if they do harm .. 


882 


வாள்போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக 
கேள்போல் பகைவர் தொடர்பு . 

Fear not foes who are open like naked sword ; 
but, beware of the association of foes 
who feign as close kinsmen , 


உட்பகை அஞ்சித்தற் காக்க உலைவிடத்து 
மட்பகையின் மாணத் தெறும் . 

883 
Fear and guard yourself against internal enmity ; 
for, it will unfailingly cut you at the neck at times of distress 
like the potter s steel, 


884 


மனம்மாணா உட்பகை தோன்றின் இனம்மாணா 
ஏதம் பலவும் தரும் . 

If enmity of the evil - minded arises within 
it will bring about many evils , 
alienating the kinsmen . 


உறல் முறையான் உட்பகை தோன்றின் இறல் முறையான் 
ஏதம் பலவும் தரும் . 

885 
If internal enmity from among kinsmen arises, 
it will bring about multitude of evils, 
endangering your very life. 


Material Life 


234 


ஒன்றாமை ஒன்றியார் கண்படின் எஞ்ஞான்றும் 
பொன்றாமை ஒன்றல் அரிது . 

886 
If lack of attachment finds place among one s own people, 
avoidance of his death is hardly possible . 


887 


செப்பின் புணர்ச்சிபோல் கூடினும் கூடாதே 
உட்பகை உற்ற குடி . 

A family divided with internal enmity 
will never unite in reality, 
even though it may appear united 
like the union of a copper casket with its lid . 


888 


அரம்பொருத பொன்போலத் தேயும் உரம்பொருது 
உட்பகை உற்ற குடி . 

A family infested with internal enmity 
will lose its strength and wear out 
like the iron that is filed away with a file 


889 


எள்பகவு அன்ன சிறுமைத்தே ஆயினும் 
உள்பகை உள்ளதாம் கேடு . 

Though the split is as samll as the slit 
in a sesame seed, 
the interra ! enmity has ruin within . 


890 


உடம்பாடு இலாதவர் வாழ்க்கை குடங்கருள் 
பாம்போடு உடனுறைந் தற்று . 

Living with a person devoid of concord 
is like dwelling in a shed 
in the company of a snake . 


போற்றலுள் எல்லாம் தலை . 
Thirukkural 

235 

On Friendship 
90. பெரியாரைப் பிழையாமை 

NOT DISHONOURING THE GREAT 
ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் 

891 


Not to spite the capability of the great 
is the best of all safeguards of one 
who would guard himself against evil .. 


892 


பெரியாரைப் பேணாது ஒழுகின் பெரியாரால் 
பேரா இடும்பை தரும் . 

If one behaves with irreverence to the great, 
that will cause irremediable ill through them 


893 


கெடல்வேண்டின் கேளாது செய்க அடல்வேண்டின் 
ஆற்று பவர்கண் இழுக்கு . 

If you want to ruin yourself 
listen not to good counsel; 
if you want to destroy yourself 
commit offence to the mighty . 


கூற்றத்தைக் கையால் விளித்தற்றால் ஆற்றுவார்க்கு 
ஆற்றாதார் இன்னா செயல் . 

894 
The weak doing evil to the mighty 
is like inviting the god of death with his own hands. 


895 


யாண்டுச் சென்று யாண்டும் உளராகார் வெந்துப்பின் 
வேந்து செறப்பட் டவர் . 

Those who provoke the wrath of the mighty king 
won t be ensured of their survival 
wherever they can flee . 


Material Life 


236 


896 


எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் 
பெரியார்ப் பிழைத்தொழுகு வார் . 

One may escape alive 
even if one is burnt by fire ; 
there will be no survival for them 
who offends the great ones . 


வகைமாண்ட வாழ்க்கையும் வான்பொருளும் என்னாம் 
தகைமாண்ட தக்கார் செறின் . 

897 
Of what avail will be one s life 
with varied splendour and wealth , sky - high , 
if men of worth and might get angry with him ? 


898 


குன்றன்னார் குன்ற மதிப்பின் குடியொடு 
நின்றன்னார் மாய்வர் நிலத்து . 

If a man of mountain - like virtue 
should think of reducing one to ruin , 
the one who seems firmly rooted in the world 
will perish utterly. 


899 


ஏந்திய கொள்கையார் சீறின் இடைமுரிந்து 
வேந்தனும் வேந்து கெடும் . 

Even the king will fall from his kingship 
at midterm and perish 
if men of lofty ideals lose their temper. 


900 


இறந்தமைந்த சார்புடை ராயினும் உய்யார் 
சிறந்தமைந்த சீரார் செறின் . 

Even persons with limitless resources 
of fortress, army, wealth and all 
cannot survive, 
if greatmen of glorious virtue get angry with them . 


Thirukkural 


237 


On Friendship 


T 


91. பெண்வழிச் சேறல் 
BEING HEN - PECKED 


மனைவிழைவார் மாண்பயன் எய்தார் வினைவிழைவார் 
வேண்டாப் பொருளும் அது . 

901 
They will not attain nobler gains 
who dote on their wives ; 
and it is just this that men of action would dislike . 


902 


பேணாது பெண்விழைவான் ஆக்கம் பெரியதோர் 
நாணாக நாணுத் தரும் . 

The wealth of the uxorious man 
who cares not his duties, 
but dotes on his wife s fiminine beauty 
will result in great shame to himself . 


903 


இல்லாள்கண் தாழ்ந்த இயல்பின்மை எஞ்ஞான்றும் 
நல்லாருள் நாணுத் தரும் . 

One s nature of subservience to one s wife 
will ever cause him to feel ashamed 
amid the good .. 


904 


மனையாளை அஞ்சும் மறுமை யிலாளன் 
வினையாண்மை வீறெய்தல் இன்று . 

His talent to carry out deeds 
who is henpecked and therefore futureless, 
will never achieve glory. 


905 


இல்லாளை அஞ்சுவான் அஞ்சுமற்று எஞ்ஞான்றும் 
நல்லார்க்கு நல்ல செயல் . 

The man who fears his wife 
will always be afraid of doing good 
to the good .. 


Material Lite 


238 


906 


இமையாரின் வாழினும் பாடிலரே இல்லாள் 
அமையார்தோள் அஞ்சு பவர் . 

Who fear their wife s tender shoulders ,, 
even if they live in bliss like the immortals , 
they are devoid of respectability. 


பெண்ணேவல் செய்தொழுகும் ஆண்மையின் நாணுடைப் 
பெண்ணே பெருமை உடைத்து . 

907 
Bashful womanhood is more dignified 
than the manhood which does the woman s bidding . 


908 


நட்டார் குறை முடியார் நன்றாற்றார் நன்னுதலாள் 
பெட்டாங்கு ஒழுகு பவர் . 

Who conducts himself 
in tune with the behests of the fair - browed wife, 
will neither help his friends in distress 
nor do any other virtuous deeds . 


909 


அறவினையும் ஆன்ற பொருளும் பிறவினையும் 
பெண்ஏவல் செய்வார்கண் இல் . 

No righteous deeds, no seemly wealth 
nor any joy of love can be there with men 
who do the woman s bidding.. 


எண்சேர்ந்த நெஞ்சத்து இடனுடையார்க்கு எஞ்ஞான்றும் 
பெண்சேர்ந்தாம் பேதைமை இல் . 

910 
The folly of doting on woman 
will never be found in those 
who possess a reflecting and stable mind. 


Thirukkural 


239 


On Friendship 


92. வரைவின் மகளிர் 
PUBLIC WOMEN 


அன்பின் விழையார் பொருள்விழையும் ஆய்தொடியார் 
இன்சொல் இழுக்குத் தரும் . 

911 
The sweet words of women wearing choice armlets 
who desire not a man out of love, 
but desire his wealth for love - making 
will lead only to disgrace. 


912 


பயன்தூக்கிப் பண்புரைக்கும் பண்பில் மகளிர் 
நயன்தூக்கி நள்ளா விடல் . 

One must evaluate the ill - natured woman , who , 
by weighing the material gain of the man 
utters words of love and morals ; 
and one must leave her untouched . 


பொருட்பெண்டிர் பொய்ம்மை முயக்கம் இருட்டறையில் 
ஏதில் பிணந்தழீஇ யற்று . 

913 
The false embrace of wealth - loving woman 
is like clasping an alien corpse 
in a dark room . 


914 


பொருட்பொருளார் புன்னலம் தோயார் அருட்பொருள் 
ஆயும் அறிவி னவர் . 

The wise men who discern the wealth of grace 
will never touch the vile loveliness of the harlots 
who covet material wealth . 


915 


பொதுநலத்தார் புன்னலம் தோயார் மதிநலத்தின் 
மாண்ட அறிவி னவர் . 

Men of deep study with innate intelligence 
will not touch the vile loveliness of the women 
whose charm is common to all. 


Material Life 


240 


916 


தந்நலம் பாரிப்பார் தோயார் தகைசெருக்கிட் 
புன்னலம் பாரிப்பார் தோள் . 

Those who care for their own good 
will not touch the whores 
who would rejoice in their base attractions 
and sell it for money. 


நிறைநெஞ்சம் இல்லவர் தோய்வர் பிறநெஞ்சிற் 
பேணிப் புணர்பவர் தோள் . 

917 
Those with hollow hearts with irresolute mind 
will sink in the arms of the whores 
who would embrace them by cherishing alien thoughts. 


918 


ஆயும் அறிவினர் அல்லார்க்கு அணங்கென்ப 
மாய மகளிர் முயக்கு . 

To men , lacking in understanding, 
the embrace of wily women . 
will appear to be that of the siren . 


வரைவிலா மாணிழையார் மென்தோள் புரையிலாப் 
பூரியர்கள் ஆழும் அளறு . 

919 
The soft arms of the wantons decked with gleaming jewels 
are the hell unto which 
degraded and contemptible fools would sink . 


920 


இருமனப் பெண்டிரும் கள்ளும் கவறும் 
திருநீக்கப் பட்டார் தொடர்பு . 

Double - minded whores , wine and dice 
are the associates of the ones 
who are abandoned by fortune. 


Thirukkural 


241 


On Friendship 


93. கள்ளுண்ணாமை 
ABSTAINING FROM DRINKS 


உட்கப் படாஅர் ஒளியிழப்பர் எஞ்ஞான்றும் 
கட்காதல் கொண்டொழுகு வார் . 

921 
The addicts of palm - juice, will not be feared by their foes ; 
and they will lose their glory . 


922 


உண்ணற்க கள்ளை உணில் உண்க சான்றோரால் 
எண்ணப் படவேண்டா தார் . 

Let not one drink wine; 
if one should , let him drink, 
if one cares not to be thought well of 
by the men of perfect goodness 


ஈன்றாள் முகத்தேயும் இன்னாதால் என்மற்றுச் 
சான்றோர் முகத்துக் களி ? 

923 
The drunkard s intoxication pains even his own mother; 
what will be its effect then 
over the men of perfect goodness ? 


நாண் என்னும் நல்லாள் புறங்கொடுக்கும் கள்ளென்னும் 
பேணாப் பெருங்குற்றத் தார்க்கு . 

924 
The fair maid, called modesty 
will turn away from those men 
who are of grievous guilt of drunkenness, 


925 


கையறி யாமை உடைத்தே பொருள் கொடுத்து 
மெய்யறி யாமை கொளல் . 

It is the ingnorance of one s own actions 
to buy stupor of one s body 
by paying one s substance. 


Material Lite 


242 


துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர் எஞ்ஞான்றும் 
நஞ்சுண்பார் கள்ளுண் பவர் . 

926 
The drunkards who drink perpetually 
are the ones who poison themselves; 
their dozing is nothing different from those who passed away. 


927 


உள்ளொற்றி உள்ளூர் நகப்படுவர் எஞ்ஞான்றும் 
கள்ளொற்றிக் கண்சாய் பவர் . 

He who drinks in private and droops his eyes 
will have his condition understood by the locals 
and laughed at. 


928 


களித்தறியேன் என்பது கைவிடுக நெஞ்சத்து 
ஒளித்ததூஉம் ஆங்கே மிகும் . 

Don t say, I never drank ; 
one will simply betray his attempt 
to canceal the secret in his mind , 
when drunk 


களித்தானைக் காரணம் காட்டுதல் கீழ்நீர்க் 
குளித்தானைத் தீத்துரிஇ யற்று . 

929 
Trying to reason out with the one drowned in drink 
is like searching with a lamp 
for a man drowned under water. 


கள்ளுண்ணாப் போழ்தில் களித்தானைக் காணுங்கால் 
உள்ளான்கொல் உண்டதன் சோர்வு ? 

930 
When a drunkard in sobriety sees another drunkard , 
in the state of being drunk, 
does he not think , " such is my folly in drunkenness ? " 


Thirukkural 


243 


On Friendship 


94. சூது 


GAMBLING 


931 


வேண்டற்க வென்றிடினும் சூதினை வென்றதூஉம் 
தூண்டிற்பொன் மீன்விழுங்கி யற்று . 

Don t desire gambling even if you could win ; 
your gain is like the baited hook of iron 
that the fish swallowed . 


932 


ஒன்றெய்தி நூறிழக்கும் சூதர்க்கும் உண்டாங்கொல் 
நன்றெய்தி வாழ்வதோர் ஆறு ? 

Is there any way for the gamblers 
who gain one and lose a hundred 
to secure good , and prosper in life ? 


. 


உருளாயம் ஓவாது கூறின் பொருளாயம் 
போஒய்ப் புறமே படும் . 

933 
If one should go on calling his bet on the rolling dice, 
his riches and resources will roll away 
and reach elsewhere . 


934 


சிறுமை பலசெய்து சீரழிக்கும் சூதின் 
வறுமை தருவதொன்று இல் . 

There is nothing which brings about poverty 
as much as gambling, 
which causes many a misery, 
and ruins one s reputation . 


கவறும் கழகமும் கையும் தருக்கி 
இவறியார் இல்லாகி யார் . 

935 
Who cling to dice, gambling den and dexterity of their hand, 
with over - confidence, 
they will become nought. 


Material Lite 


244 


936 


அகடாரார் அல்லல் உழப்பர்சூது என்னும் 
முகடியால் மூடப்பட் டார் . 

Those caught by the Goddess of poverty. 
that is gambling, 
will never enjoy a full stomach , 
but suffer every misery 


937 


பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் 
கழகத்துக் காலை புகின் . 

If one spends his time in the gambling den , 
his long standing wealth and character 
will both be destroyed . 


938 


பொருள்கெடுத்துப் பொய்மேற் கொளீஇ அருள்கெடுத்து 
அல்லல் உழப்பிக்கும் சூது . 

Gambling destroys one s property and grace, 
leads one to falsehood and torment, 


939 


உடைசெல்வம் ஊண்ஒளி கல்வி என்று ஐந்தும் 
அடையாவாம் ஆயம் கொளின் . 

Raiment, wealth , food , fame and learning- 
these five will never thrive in a person 
if he takes to gambling.. 


940 


இழத்தொறூஉம் காதலிக்கும் சூதேபோல் துன்பம் 
உழத்தொறூஉம் காதற்று உயிர் . 

The more the loss one incurs in the bettings , 
the more the love for gambling grows; 
the more the soul undergoes torment, 
the more she loves life . 


Thirukkural 


245 


On Friendship 


95. மருந்து 
MEDICINE 


941 


மிகினும் குறையினும் நோய்செய்யும் நூலோர் 
வளிமுதலா எண்ணிய மூன்று . 

If the three things beginning with wind, 
as the learned describe, 
are in excess or lacking, 
that disproportion will cause disease. 


942 


மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது 
அற்றது போற்றி உணின் . 

There is no need of any medicine for the body 
if one would eat after ascertaining that 
what one has already eaten 
has been fully digested. 


அற்றால் அளவறிந்து உண்க அஃதுடம்பு 
பெற்றான் நெடிதுய்க்கு மாறு . 

943 
When the food already taken has been digested , 
know the limit of your digestion and eat that much alone ; 
This is the way to maintain your body towards longevity. 


அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாறல்ல 
துய்க்க துவரப் பசித்து . 

944 
Knowing well that the food taken already has been digested, 
and on feeling truly hungry, 
take food that is quite agreeable to your digestive system . 


945 


மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்துண்ணின் 
ஊறுபாடு இல்லை உயிர்க்கு 

There will be no harm to life 
if food which is not alien to your digestive system 
is taken with fasting adjusted . 


Material Life 


246 


இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் 
கழிபே ரிரையான்கண் நோய் . 

946 
As happiness remains with him who eats moderately 
disease will stick to him 
who eats voraciously 


தீயள வன்றித் தெரியான் பெரிதுண்ணின் 
நோயள வின்றிப் படும் . 

947 
If one gluts beyond the measure of the fire of hunger, 
disease will stick to him , 
exceeding all limit . 


948 


நோய்நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் 
வாய்நாடி வாய்ப்பச் செயல் . 

Diagnose the disease, 
discover its cause 
and find out the way to subdue it; 
and then proceed with the treatment conformably . 


உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் 
கற்றான் கருதிச் செயல் . 

949 
Let the learned physician take into account 
the condition of the patient, 
the measure of his disease and the prevailing season , 
and then proceed with the treatment. 


உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச் செல்வானென்று 
அப்பால் நாற் கூற்றே மருந்து . 

950 
The patient, the physician , the medicine 
and the apothecary 
the science of medicine comprises these four limbs . 


11 (7 ) 
குடியியல் 
ON CITIZENRY 


This is the last section of part II of Thirukkural which 
consists of thirteen chapters. Kudiyiyal, or citizenry is one of 
the six limbs of the kingship as pointed out at the very outset 
in this second part of the book , but this is the most important 
limb since all the other limbs exist for the sake of the citizens 


of the country . 


The first chapter in this section , speaks about the 
noble family with long tradition . Humility is prescribed for 
raising the family - prestige. And manam or honour is equally 
important for the dignity of a noble family. And also the sense 
of greatness is imperative for every citizen . As a woman s 
chastity is in her hands , one s greatness is in one s hands as 
Thiruvalluvar puts it . 


Munificence of courteous people has been narrated in 
the chapter on oppuravarithal or Realising one s duty to society 
in the I part of this book . The chapter here on Nandriyil Selvam 
or the useless wealth is diametrecally opposite to that on 
Oppuravarithal. Wealth is made possible because of the society 
at large and the grateful citizens would share it with others 
The selfish enjoyment of wealth by one for himself is a mark of 
ingratitude 


Thiruavalluvar in the chapter on oppuravarithal has 
equated the munificent man to a fruit bearing tree at the 
centre of the village that can be readily utilised by all the 


Material Life 


248 


villagers. The miser s useless wealth is also likened to a tree 
full of fruits in the midst of the village ; the only difference is 
that this is a poison - tree . 


Elevating one s family is the touch - stone of human 
perfection . This is a never ceasing action aiming at the 
exaltation of the family and society. 


Thiruvalluvar gives the highest place to human labour. 
In his time , agriculture had been the major profession . In the 
modern world we can take Ulavu or agriculture as a 
representative of the very many labour - oriented professions. 


" Those who eat what they produce by ploughing will 
never beg ; they will give alms to the beggars without 
concealment" ( Kural : 1035 ) 


Thiruvalluvar thinks of those who resort to begging 
for their livelihood . Even begging has a charm before those 
who know their duty and who will not withhold anything 
even in dreams . Thiruvalluvar wonders as to where will 
munificence thrive if there is no one to receive the gifts. This 
is one vision with respect to munificence . 


From the point of the beggar, Thiruvalluvar decries 
that begginn is the most dehumanising force . He says that 
the contentment which refuses to beg even in sheer want is 
greater than the whole universe put together. 


Thiruvalluvar himself chooses to beg the beggers 
(kural: 1067 ) not to beg in front of those who conceal and 
refuse, if one should beg at all . 


Thirukkural 


249 


On Citizenry 


96. குடிமை 
NOBILITY OF FAMILY 


951 


இற்பிறந்தார் கண்அல்லது இல்லை இயல்பாகச் 
செப்பமும் நாணும் ஒருங்கு . 

Existence by nature of the rectitude 
and sensitiveness to shame combined, 
is only with those from a good family 
and none else . 


952 


ஒழுக்கமும் வாய்மையும் நாணும் இம் மூன்றும் 
இழுக்கார் குடிப்பிறந் தார் . 

Men of birth from a good family 
will never deviate from the three- 
good conduct, truthfulness and modesty.. 


953 


நகைஈகை இன்சொல் இகழாமை நான்கும் 
வகைஎன்ப வாய்மைக் குடிக்கு . 

Smiling face, generous heart, sweet words 
and unreviling disposition -- 
these four attributes are said to belong 
to the truly noble family. 


954 


அடுக்கிய கோடி பெறினும் குடிப்பிறந்தார் 
குன்றுவ செய்தல் இலர் . 

Men of good family will not do degrading deeds, 
even if they should gain thereby 
millions and millions piled. 


955 


வழங்குவ துள்வீழ்ந்தக் கண்ணும் பழங்குடி 
பண்பில் தலைப்பிரிதல் இன்று . 

Though their benefactions may shrink within , 
men of ancient homes will never depart 
from their ancestral trait of liberality. 


Material Life 


250 


956 


சலம் பற்றிச் சால்பில் செய்யார்மா சற்ற 
குலம் பற்றி வாழ்தும் என் பார் . 

They will never take to deceit 
and do unworthy deeds 
who would like to preserve 
the irreproachable honour of their families. 


957 


குடிப்பிறந்தார் கண்விளங்கும் குற்றம் விசும்பின் 
மதிக்கண் மறுப்போல் உயர்ந்து . 

Fault in a man of good family 
will stand out conspicuously, 
like the spots on the moon . 


நலத்தின்கண் நாரின்மை தோன்றின் அவனைக் 
குலத்தின்கண் ஐயப் படும் . 

958 
If rudeness of speech is found in a man of good family 
his descent from it will be suspected. 


959 


நிலத்தில் கிடந்தமை கால்காட்டும் காட்டும் 
குலத்தில் பிறந்தார்வாய்ச் சொல் , 

The nature of the soil will be shown 
by the sprouts grown therein ; 
the words that come out from a man 
will show the nature of his family . 


நலம் வேண்டின் நாணுடைமை வேண்டும்குலம் வேண்டின் 
வேண்டுக யார்க்கும் பணிவு . 

960 
If one desires goodness 
he must cultivate the sense of shame ; 
if one wants to raise his family - prestige, 
humility towards one and all is essential. 


Thirukkural 


251 


On Citizenry 


97. மானம் 


HONOUR 


961 


இன்றி யமையாச் சிறப்பின ஆயினும் 
குன்ற வருப விடல் , 

Refrain from doing mean deeds 
that would dishonour your family, 
even if they are indispensable . 


962 


சீரினும் சீரல்ல செய்யாரே சீரொடு 
பேராண்மை வேண்டு பவர் . 

Those who desire valour with honour 
will not do dishonourable deeds 
even for the sake of fame. 


963 


பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய 
சுருக்கத்து வேண்டும் உயர்வு . 

Humility must be there in great prosperity ; 
and dignity in sheer adversity 


964 


தலையின் இழிந்த மயிரனையர் மாந்தர் 
நிலையின் இழிந்தக் கடை . 

When men have fallen from their high estate, 
they are like hair fallen from the head. 


965 


குன்றின் அனையாரும் குன்றுவர் குன்றுவ 
குன்றி அனைய செயின் . 

Even men who are grand like hill 
will shrink to low - ebb , 
if they do ignoble deeds 
as small as the size of a berry seed . 


Material Lite 


252 


965 


புகழ்இன்றால் புத்தேள்நாட்டு உய்யாதால் என்மற்று 
இகழ்வார்பின் சென்று நிலை ? 

It brings not glory 
nor takes one to heaven ; 
why then , must one fawn on men 
who scorn him ? 


ஒட்டார்பின் சென்றொருவன் வாழ்தலின் அந்நிலையே 
கெட்டான் எனப்படுதல் நன்று . 

967 
It is bettr for a man to die with honour 
than sticking to live, 
trailing behind those who do not respect him . 


மருந்தோமற்று ஊன்ஓம்பும் வாழ்க்கை பெருந்தகைமை 
பீடழிய வந்த இடத்து ? 

968 
When one s high esteem has lost its pride, 
is the life that nurses the flesh 
an elixir to put off death for ever ? 


969 


மயிர்நீப்பின் வாழாக் கவரிமா அன்னார் 
உயிர்நீப்பர் மானம் வரின் . 

Those who are like “kavariman , that is , the yak, 
which sheds its life when it loses its hair, 
will give up their life when their honour is lost. 


970 


இளிவரின் வாழாத மானம் உடையார் 
ஒளிதொழுது ஏத்தும் உலகு . 

Their light of glory the world will adore and hail 
who refuse to live 
when dishonour befalls them . 


Thirukkural 


253 


On Citizenry 


98. பெருமை 
SENSE OF GREATNESS 


971 


ஒளிஒருவற்கு உள்ள வெறுக்கை இளிஒருவற்கு 
அஃது இறந்து வாழ்தும் எனல் . 

The light to one is the energy of his mind; 
the disgrace to one is his saying, 
I shall live without it . 


972 


பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா 
செய்தொழில் வேற்றுமை யான் . 

Birth is alike for all beings, 
but their worth varies 
because of the difference in their profession. 


973 


மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர் கீழிருந்தும் 
கீழல்லார் கீழல் லவர் . 

Though positioned high , they are not great 
whose mental energy is low ; 
though they are positioned low , 
they are not low whose mental energy is not low . 


974 


ஒருமை மகளிரே போலப் பெருமையும் 
தன்னைத்தான் கொண்டொழுகின் உண்டு . 

Greatness will be in tact with one 
if one guards himself like chaste women . 


975 


பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் 
அருமை உடைய செயல் . 

Those who are endowed with greatness 
will carry out deeds, rare to achieve . 


Material Lite 


254 


976 


சிறியார் உணர்ச்சியுள் இல்லை பெரியாரைப் 
பேணிக்கொள் வேம் என்னும் நோக்கு . 

It is not in the feelings of the petty - natured 
to revere the great and earn their good will. 


இறப்பே புரிந்த தொழிற்றாம் சிறப்புந்தான் 
சீரல் லவர்கண் படின் . 

977 
If distinction befalls the lot of the unworthy persons 
it will result only in their excessive arrogance . 


978 


பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை 
அணியுமாம் தன்னை வியந்து . 

The greatness will always be humble ; 
but the meanness will exalt itself 
in self admiration . 


979 


பெருமை பெருமிதம் இன்மை சிறுமை 
பெருமிதம் ஊர்ந்து விடல் . 

Freedom from arrognace is greatness ; 
meanness is the puffing up with insolence. 


980 


அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் 
குற்றமே கூறி விடும் . 

Greatness will ignore the faults of others; 
it is only the smallness 
that will speak nothing but faults. 


Thirukkural 


255 


On Citizenry 


99. சான்றாண்மை 
PERFECT GOODNESS 


கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து 
சான்றாண்மை மேற்கொள் பவர்க்கு . 

981 
All good things are said to be of their duty 
who are duty - conscious 
and who set themselves to lead a life of perfect goodness. 


குணநலம் சான்றோர் நலனே பிறநலம் 
எந்நலத்து உள்ளதூஉம் அன்று . 

982 
The goodness of character is of the men of perfect goodness; 
all else in other respects are not counted 
for any goodness at all. 


அன்புநாண் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையொடு 
ஐந்து சால்பு ஊன்றிய தூண் . 

983 
The five pillars that shoulder the perfect goodness 
are love , modesty, benevolence , 
benign grace and truthfulness. 


984 


கொல்லா நலத்தது நோன்மை பிறர்தீமை 
சொல்லா நலத்தது சால்பு. 

Penance is of the goodness that kills not; 
perfect goodness is that which tells not 
the faults of others , 


ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் 
மாற்றாரை மாற்றும் படை . 

985 
The strength of men who would achieve things 
is humility ; 
and that is the armour with which men of perfect goodness 
transform the enemies. 


Material Life 


256 


986 


சால்பிற்கு கட்டளை யாதெனின் தோல்வி 
துலையல்லார் கண்ணும் கொளல் . 

The touchstone of perfect goodness 
is to acknowledge defeat 
even from inferiors . 


987 


இன்னாசெய் தார்க்கும் இனியவே செய்யாக்கால் 
என்ன பயத்ததோ சால்பு ? 

Of what avails the perfect goodness 
if it does not do good things 
even to those who did evil ? 


இன்மை ஒருவற்கு இளிவன்று சால்பென்னும் 
திண்மைஉண் டாகப் பெறின் . 

988 
If one is bestowed with the strength of perfect goodness, 
poverty is not a disgrace to him . 


ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு 
ஆழி எனப்படு வார் . 


989 


Those who are said to be the sea 
with respect to the perfect goodness, 
will not swerve from their path of goodness, 
even in the deluge dislodging the sea . 


990 


சான்றவர் சான்றாண்மை குன்றின் இருநிலந்தான் 
தாங்காது மன்னோ பொறை . 

If the men of perfect goodness 
should fall short of perfection , 
this vast earth will not be able to bear its burden . 


Thirukkural 


257 


On Citizenry 


100. பண்புடைமை 
COURTEOUSNESS 


எண்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார்மாட்டும் 
பண்புடைமை என்னும் வழக்கு . 

991 
Courteousness , they say, is easy to obtain 
if one is of simple disposition and easy of access to all. 


992 


அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் 
பண்புடைமை என்னும் வழக்கு . 

Kindliness and good breeding- 
these two combined will constitute 
what is known as courtesy 


993 


உறுப்பொத்தல் மக்களொப்பு அன்றால் வெறுத்தக்க 
பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு . 

Resemblance with limbs of bodies 
is not the desired unison of men ; 
it is the similitude of the quality of courtesy 
that welds men together. 


994 


நயனொடு நன்றி புரிந்த பயனுடையார் 
பண்புபா ராட்டும் உலகு . 

The world will commend the courtesy of those 
who are of helpful disposition 
with their inclination to justice and benevolence. 


நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் 
பண்புள பாடறிவார் மாட்டு . 

995 
Disparagement of a person , even in fun , is painful;; 
courtesy will be there even in enmity of those 
who would respect the individuality of their fellowmen . 


Material Life 


258 


பண்புடையார்ப் பட்டுண்டு உலகம் அதுஇன்றேல் 
மண்புக்கு மாய்வது மன் . 

996 
The world is in existence because of the courteous men ; 
but for them , 
it would be covered by dust and buried . 


997 


அரம்போலும் கூர்மைய ரேனும் மரம்போல்வர் 
மக்கட்பண்பு இல்லா தவர் . 

Even if their mind is sharp as file 
they are like mere wood 
who are destitute of human courtesy. 


998 


நண்பாற்றா ராகி நயமில செய்வார்க்கும் 
பண்பாற்றார் ஆதல் கடை 

It is the worst to be discourteous even to them 
who are incapable of having friendship 
and used to do only harmful deeds. 


999 


நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் 
பகலும்பாற் பட்டன்று இருள் . 

To those who are unable to smile in life 
this vast world will be embedded into darkness 
even at day - time. 


1000 


பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நன்பால் 
கலந்தீமை யால்திரிந் தற்று . 

The great wealth obtained by the discourteous 
is like pure milk kept in an unclean vessel, 
soured and spoiled . 


Thirukkural 


259 


On Citizenry 


101. நன்றியில் செல்வம் 
USELESS WEALTH 


வைத்தான்வாய் சான்ற பெரும்பொருள் அஃதுண்ணான் 
செத்தான் செயக்கிடந்தது இல் . 

1001 
Who has vast wealth kept in all places in his house, 
enjoys not , but passes away ;; 
his wealth is simply a waste . 


1002 


பொருளானாம் எல்லாமென்று ஈயாது இவறும் 
மருளானாம் மாணாப் பிறப்பு . 

Degraded birth is the outcome of his folly 
who thinks that wealth is all in all 
and hoards it without giving to anybody. 


ஈட்டம் இவறி இசைவேண்டா ஆடவர் 
தோற்றம் நிலக்குப் பொறை . 

1003 
The existense of the men who are bent on earning wealth 
and who care not for fame 
is a burden to the earth . 


1004 


எச்சமென்று என்எண்ணும் கொல்லோ ஒருவரால் 
நச்சப் படாஅ தவன் ? 

What does the man think that will survive him 
who is not liked by anybody 
because of his helpless nature ? 


கொடுப்பதூஉம் துய்ப்பதூஉம் இல்லார்க்கு அடுக்கிய 
கோடிஉண் டாயினும் இல் , 

1005 
Who neither gives to others nor enjoys by himself 
he is but a destitute, 
even if he owns millions upon millions. 


Material Life 


260 


ஏதம் பெருஞ்செல்வம் தான்துவ்வான் தக்கார்க்கு ஒன்று 
ஈதல் இயல்பிலா தான் . 

1006 
His ample wealth is a curse, 
who neither enjoys it by himself 
nor gives it to the worthy. 


1007 


அற்றார்க்கு ஒன்று ஆற்றாதான் செல்வம் மிகநலம் 
பெற்றாள் தமியள்மூத் தற்று . 

Who does not give anything to the needy 
his wealth is like a woman of all feminine beauty, 
growing old as a spinster. 


நச்சப் படாதவன் செல்வம் நடுவூருள் 
நச்சு மரம்பழுத் தற்று . 

1008 
The wealth of the man who is not liked by anybody 
is like a poisonous tree, ripened 
in the heart of the village. 


1009 


அன்பொரீஇத் தற்செற்று அறம் நோக்காது ஈட்டிய 
ஒண்பொருள் கொள்வார் பிறர் . 

Who abandons love , starves himself, 
looks not to the power of goodness 
and piles up wealth thereby ; 
his wealth others will usurp . 


1010 


சீருடைச் செல்வர் சிறுதுனி மாரி 
வறங்கூர்ந் தனையது உடைத்து . 

The short lived poverty of the wealthy 
who are generous and glorious, 
is like the rain - cloud becoming dry for a while. 


Thirukkural 


261 


On Citizenry 


102. நாணுடைமை 
HAVING SENSE OF SHAME 


1011 


கருமத்தால் நாணுதல் நாணுத் திருநுதல் 
நல்லவர் நாணுப் பிற . 

Blushing of the worthy men 
with respect to their unbecoming acts 
is the real blush . 
The blushing of the bright - browed maid 
is different .. 


ஊணுடை எச்சம் உயிர்க்கெல்லாம் வேறல்ல 
நாணுடைமை மாந்தர் சிறப்பு . 

1012 
Food, clothing and the like are alike for all beings ; 
but the possession of the sense of shame 
is the distinction of human beings. 


ஊனைக் குறித்த உயிரெல்லாம் நான் என்னும் 
நன்மை குறித்தது சால்பு . 

1013 
All living beings are based on the body ; 
perfect goodness has its home on the sense of shame 


அணி அன்றோ நாணுடைமை சான்றோர்க்கு அஃதின்றேல் 
பிணி அன்றோ பீடு நடை ? 

1014 
Is not the sense of shame an ornament. 
for the men of perfect goodness ? 
Devoid of it, is not the proud gait of a man 
a disease to himself ? 


1015 


பிறர்பழியும் தம்பழியும் நாணுவார் நாணுக்கு 
உறைபதி என்னும் உலகு . 

Who feels ashamed for his own guilt 
as well as for others , 
he is exalted by the world 
as the dwelling place for modesty. 


Material Lite 


262 


நாண்வேலி கொள்ளாது மன்னோ வியன்ஞாலம் 
பேணல மேலா யவர் . 

1016 
The great will not have a liking for life in this wonder -world 
without having the sense of shame 
as their protective hedge. 


1017 


நாணால் உயிரைத் துறப்பர் உயிர்ப்பொருட்டால் 
நாண்துறவார் நாண்ஆள் பவர் . 

Men with the sense of shame 
will renounce their life for its sake, 
and not their sense of shame for the sake of life 


பிறர்நாணத் தக்கது தான் நாணா னாயின் 
அறம்நாணத் தக்கது உடைத்து . 

1018 
If a man feels not ashamed of that 
which calls forth a blush in others, 
righteousness will have reason to feel ashamed of him . 


1019 


குலஞ்சுடும் கொள்கை பிழைப்பின் நலஞ்சுடும் 
நாணின்மை நின்றக் கடை . 

If a man fails to maintain good conduct 
it will injure his family ; 
if lack of sense of shame remains in a man 
it will injure all his goodness. 


1020 


நாண் அகத் தில்லார் இயக்கம் மரப்பாவை 
நாணால் உயிர்மருட்டி யற்று . 

The movement of those in life 
who are devoid of the sense of shame , 
is like a wooden puppet moved by strings, 
deluding as if it were alive. 


Thirukkural 


263 


On Citizenry 


103. குடிசெயல் வகை 
ON ELEVATING THE FAMILY 


1021 


கருமம் செயஒருவன் கைதூவேன் என்னும் 
பெருமையின் பீடுடையது இல் . 

Nothing is more honourable to a man 
than his pride of declaring, 
" I shall not slack in my endeavour 
in elevating my family ". 


ஆள்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் 
நீள்வினையால் நீளும் குடி 

1022 
Manly exertion and ripe wisdom- 
with these two qualities, if one s attempts are persistent, 
his family will be advanced. 


குடிசெய்வல் என்னும் ஒருவற்குத் தெய்வம் 
மடிதற்றுத் தான்முந் துறும் . 

1023 
Nature itself will gird up its loins and come forward 
to help him who resolves by saying, 
" I shall advance my family ". 


சூழாமல் தானே முடிவெய்தும் தம்குடியைத் 
தாழாது உஞற்று பவர்க்கு . 

1024 
The attempt of the man 
who labours with unremitting pain to advance his family 
will succeed by itself without serious planning. 


1025 


குற்றம் இலனாய்க் குடிசெய்து வாழ்வானைச் 
சுற்றமாச் சுற்றும் உலகு . 

The world will surround him with kinship 
who is free from any wrong doing, 
and who leads his life, by elevating his family. 


Material Life 


264 


1026 


நல்லாண்மை என்பது ஒருவற்குத் தான் பிறந்த 
இல்லாண்மை ஆக்கிக் கொளல் . 

Good manliness for a man is to make himself 
the head and benefactor of the family 
in which he was born . 


1027 


அமரகத்து வன்கண்ணர் போலத் தமரகத்தும் 
ஆற்றுவார் மேற்றே பொறை . 

Like the courageous hero in the battle - field , 
in the household too, 
the burden of leading the family rests 
on the shoulder of the capable man . 


குடி செய்வார்க்கு இல்லை பருவம் மடிசெய்து 
மானம் கருதக் கெடும் . 

1028 
There is no set - season for him 
who strives for the advancement of his family ; 
if he shows, on the contrary, indolence on false pride,, 
his home will fall to ruin . 


இடும்பைக்கே கொள்கலங் கொல்லோ குடும்பத்தைக் 
குற்றம் மறைப்பான் உடம்பு . 

1029 
Is not the body of the man 
who strives to screen his household from faults 
a receptacle for the very toils and hardships ? 


1030 


இடுக்கண்கால் கொன்றிட வீழும் அடுத்தூன்றும் 
நல்லாள் இலாத குடி . 

The household which has no strong person 
to prop - up and maintain it 
will fall 
when a mishap saps its foundation . 


Thirukkural 


265 


On Citizenry 


104. உழவு 


AGRICULTURE 


சுழன்றும்ஏர்ப் பின்னது உலகம் அதனால் 
உழந்தும் உழவே தலை . 

1031 
Even though the people of the world roam around 
doing various jobs 
they have to stand behind the plough for food ; 
not withstanding its hardship , therefore, 
agriculture is the supreme profession . 


உழுவார் உலகத்தார்க்கு ஆணிஅஃது ஆற்றாது 
எழுவாரை எல்லாம் பொறுத்து . 

1032 
The plough - men are the linch - pin of the world community, 
since they support all the people who take to other jobs, 
because of their inability to plough the land . 


1033 


உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார்மற் றெல்லாம் 
தொழுதுண்டு பின்செல் பவர் . 

They really live who live by the plough ; 
all the rest are the ones who trail and cringe 
for their bread of dependence. 


பலகுடை நீழலும் தம்குடைக்கீழ்க் காண்பர் 
அலகுடை நீழ லவர் . 


1034 


Bounteous men with good grains in their possession 
will see many of the other princes bowing down 
before their own sovereign . 


இரவார் இரப்பார்க்கொன்று ஈவர் கரவாது 
கைசெய்தூண் மாலை யவர் . 

1035 
Those who eat what their hands produce by ploughing 
will never beg ;; 
they will give alms to the beggars without concealing. 


Material Life 


266 


உழவினார் கைம்மடங்கின் இல்லை விழைவதூஉம் 
விட்டேம்என் பார்க்கும் நிலை . 

1036 
If the ploughmen sit still with folded hands 
there will be no food nor stability even for the sages , 
who claim to have renounced all desires. 


1037 


தொடிப்புழுதி கஃசா உணக்கின் பிடித்தெருவும் 
வேண்டாது சாலப் படும் . 

If the soil in the field is dried up so much 
as to reduce an ounce of earth to quarter ounce , 
it will yield in abundance 
even without a handful of manure . 


1038 


ஏரினும் நன்றால் எருஇடுதல் கட்டபின் 
நீரினும் நன்றதன் காப்பு . 

Better than ploughing is to manure the field ; 
and after weeding ,, 
better than watering is to protect the crops. 


1039 


செல்லான் கிழவன் இருப்பின் நிலம்புலந்து 
இல்லாளின் ஊடி விடும் . 

If the farmer stays away from his field , 
his land il sulk like an angry wife 
and yield him no pleasure . 


1040 


இலமென்று அசைஇ இருப்பாரைக் காணின் 
நிலமென்னும் நல்லாள் நகும் . 

When the maiden , the earth , sees men 
pleading poverty and remaining idle , 
she will laugh at them . 


Thirukkural 


267 


On Citizenry 


105. நல்குரவு 
POVERTY 


1041 


இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் 
இன்மையே இன்னா தது . 

If it is asked what is more painful than poverty, 
it is more poverty alone 
that is more painful. 


இன்மை என ஒரு பாவி மறுமையும் 
இம்மையும் இன்றி வரும் . 

1042 
The sinner , called poverty comes on 
depriving one of both the present and future happiness. 


தொல்வரவும் தோலும் கெடுக்கும் தொகையாக 
நல்குரவு என்னும் நசை . 

1043 
Craving itch , that is poverty will destroy the ancestral pride 
and refinement of speech combined. 


1044 


இற்பிறந்தார் கண்ணேயும் இன்மை இளிவந்த 
சொற்பிறக்கும் சோர்வு தரும் . 

Even in men of good family 
penury will cause oblivion 
that leads towards of disgrace. 


1045 


நல்குரவு என்னும் இடும்பையுள் பல்குரைத் 
துன்பங்கள் சென்று படும் . 

Within the misery of poverty 
multitude of sorrows will be stored . 


Material Life 


268 


1046 


நற்பொருள் நன்குணர்ந்து சொல்லினும் நல்கூர்ந்தார் 
சொற்பொருள் சோர்வு படும் . 

The words of the poverty - stricken persons 
will carry no weight ,, 
even if they are profound truths, 
well understood and expounded . 


அறஞ்சாரா நல்குரவு ஈன்றதா யானும் 
பிறன்போல நோக்கப் படும் . 

1047 
The poverty of one that is not in any way connected 
with the power of goodness 
will lead even his mother to look upon him 
as a stranger . 


1048 


இன்றும் வருவது கொல்லோ நெருநலும் 
கொன்றது போலும் நிரப்பு . 

Is the grief of penury which came to me 
yesterday also like a killer 
to come here today too ? 


நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும் நிரப்பினுள் 
யாதொன்றும் கண்பாடு அரிது . 

1049 
It may be possible even to sleep on the bed of fire ; 
it is impossible to have even a wink of sleep 
in the midst of poverty. 


துப்புரவு இல்லார் துவரத் துறவாமை 
உப்பிற்கும் காடிக்கும் கூற்று . 

1050 
It is for depleting the salt and gruel 
that the destitute without any means of livelihood 
do not renounce the world completely. 


Thirukkural 


269 


On Citizenry 


106. இரவு 
BEGGING 


1051 


இரக்க இரத்தக்கார்க் காணின் கரப்பின் 
அவர்பழி தம்பழி யன்று . 

Beg if you see people worthy of being begged. 
If they feign inability,, 
it is their blame, not yours . 


1052 


இன்பம் ஒருவற்கு இரத்தல் இரந்தவை 
துன்பம் உறாஅ வரின் . 

It is a pleasure for one to beg , 
if what is begged for comes forth 
without paining the beggar. 


1053 


கரப்பிலா நெஞ்சின் கடனறிவார் முன்நின்று 
இரப்பும் ஓர் ஏஎர் உடைத்து . 

There is a beauty even in begging 
by standing before those with open heart 
who understand their duty to give. 


இரத்தலும் ஈதலே போலும் கரத்தல் 
கனவிலும் தேற்றாதார் மாட்டு . 

1054 
Begging at the hands of such men 
who do not think of feigning inability even in dreams, 
is good as giving. 


1055 


கரப்பிலார் வையகத்து உண்மையால் கண்ணின்று 
இரப்பவர் மேற்கொள் வது . 

It is because there are men in this world 
who refuse not alms 
that some people take to begging, 
by standing before them . 


Material Lite 


270 


கரப்பிடும்பை இல்லாரைக் காணின் நிரப்பிடும்பை 
எல்லாம் ஒருங்கு கெடும் . 

1056 
All ills of poverty will disappear altogether 
at the very sight of men , free from the illness of feigning. 


1057 


இகழ்ந்தெள்ளாது ஈவாரைக் காணின் மகிழ்ந்துள்ளம் 
உள்ளுள் உவப்பது உடைத்து . 

The heart of the beggar will rejoice within 
if he sees men who give 
without despising or reviling . 


இரப்பாரை இல்லாயின் ஈர்ங்கண்மா ஞாலம் 
மரப்பாவை சென்றுவந் தற்று . 

1058 
If there were none to beg for alms 
the grand earth with cool landscapes 
will resemble a wooden puppet, moving hither and thither. 


ஈவார்கண் என்னுண்டாம் தோற்றம் இரந்துகோள் 
மேவார் இலாஅக் கடை ? 

1059 
What glory of liberality will be there with the givers 
when there are no beggars at all 
to beg for and receive alms ? 


1060 


இரப்பான் வெகுளாமை வேண்டும் நிரப்பிடும்பை 
தானேயும் சாலும் கரி . 

Let not the beggar get angry with anybody ; 
his own misery of proverty is enough for him 
to understand the fickleness of fortune. 


Thirukkural 


271 


On Citizenry 


107. இரவச்சம் 
THE DREAD OF BEGGING 


கரவாது உவந்தீயும் கண்ணன்னார் கண்ணும் 
இரவாமை கோடி யுறும் . 

1061 
Not to beg even from those 
who are eye - like in giving gladly without concealing 
is worth ten millions . 


1062 


இரந்தும் உயிர்வாழ்தல் வேண்டின் பரந்து 
கெடுக உலகியற்றி யான் . 

If some have to live even by begging 
let the world maker loiter and rot. 


இன்மை இடும்பை இரந்து தீர் வாமென்னும் 
வன்மையின் வன்பாட்டது இல் . 

1063 
Nothing is more violent than the violence 
which says " we will get rid of the misery of penury 
by begging "" 


1064 


இடமெல்லாம் கொள்ளாத் தகைத்தே இடமில்லாக் 
காலும் இரவொல்லாச் சால்பு . 

The perfect goodness that consents not to beg 
even at times of utter destitution 
transcends all space of the universe. 


1065 


தெண்ணீர் அடுபுற்கை யாயினும் தாள்தந்தது 
உண்ணலின் ஊங்கினியது இல் . 

There is nothing more savoury to eat 
than what one s labour yields ,, 
even if it is mere gruel, as thin as water. 


Material Lite 


272 


1066 


ஆவிற்கு நீரென்று இரப்பினும் நாவிற்கு 
இரவின் இளிவந்தது இல் . 

Even if one begs for water for cow 
there is no greater disgrace to one s tongue 
than uttering the begging prayer. 


1067 


இரப்பன் இரப்பாரை எல்லாம் இரப்பின் 
கரப்பார் இரவன்மின் என்று . 

| beg of all who beg, 
"beg , if you must , but beg not of those 
who conceal and refuse " 


இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் 
பார்தாக்கப் பக்கு விடும் . 

1068 
The unsafe raft of begging will be wrecked 
when it is dashed against the rock of concealing denial. 


இரவுள்ள உள்ளம் உருகும் கரவுள்ள 
உள்ளதூஉம் இன்றிக் கெடும் . 

1069 
The heart will melt away at the thought of one s begging ; 
at the thought of rebuff that the beggar receives 
the heart will perish utterly.. 


1070 


கரப்பவர்க்கு யாங்கொளிக்கும் கொல்லோ இரப்பவர் 
சொல்லாடப் போஒம் உயிர் ? 

The begger s life will depart 
on hearing the words of refusal; 
where then will the life of the dodger hide 
who utter those words ? 


Thirukkural 


273 


On Citizenry 


108. கயமை 


THE UNSCRUPULOUSNESS 


மக்களே போல்வர் கயவர் அவரன்ன 
ஒப்பாரி யாம்கண்டது இல் . 

1071 
The unscrupulous resemble all other men perfectly ; 
we have never seen such a similitude, so exact. 


1072 


நன்றறி வாரிற் கயவர் திருவுடையர் 
நெஞ்சத்து அவலம் இலர் . 

The base are more blessed 
than those who know what is goodness ; 
for, the base have no scruples in their heart.. 


1073 


தேவர் அனையர் கயவர் அவருந்தாம் 
மேவன செய்தொழுக லான் . 

The unscrupulous are like the heavenly ones , 
since they also do whatever they like . 


1074 


அகப்பட்டி ஆவாரைக் காணின் அவரின் 
மிகப்பட்டுச் செம்மாக்கும் கீழ் . 

When the base sees a man 
meaner than himself 

, 
he will outdo him and take pride in it. 


1075 


அச்சமே கீழ்களது ஆசாரம் எச்சம் 
அவாஉண்டேல் உண்டாம் சிறிது . 

Fear alone is the code of the base ; 
if there is any other quality at all, 
it is craving which avails a little . 


Material Lite 


274 


1076 


அறைபறை அன்னர் கயவர்தாம் கேட்ட 
மறைபிறர்க்கு உய்த்துரைக்க லான் . 

The base are like the tom - tom 
since they take the secrets heard, 
and tell others without fail. 


1077 


ஈர்ங்கை விதிரார் கயவர் கொடிறுடைக்கும் 
கூன்கைய ரல்லா தவர்க்கு . 

The base will not jerk his hands 
moistened with food , 
except to those who can break his jaws 
with clenched fist. 


1078 


சொல்லப் பயன்படுவர் சான்றோர் கரும்புபோல் 
கொல்லப் பயன்படும் கீழ் . 

The great will extend their help on mere request; 
the base will yield like sugarcane 
only if they are crushed . 


1079 


உடுப்பதூஉம் உண்பதூஉம் காணின் பிறர்மேல் 
வடுக்காண வற்றாகும் கீழ் . 

If the base sees his neighbour 
well - clad and well - fed , 
he is ever capable of discovering faults in them . 


1080 


எற்றிற் குரியர் கயவர் ஒன்று உற்றக்கால் 
விற்றற்கு உரியர் விரைந்து . 

What for the base are fit ? 
If some misfortune befalls them 
they will rush to sell themselves into slavery. 


III 

காமத்துப்பால் 
LIFE WITH THE PASSION OF LOVE 


276 


III 

காமத்துப்பால் 
LIFE WITH THE PASSION OF LOVE 


This last part on kamathuppal or life with the passion 
of love consists of twenty five chapters. 

Thiruvalluvar named this part as kāmathupãl. But 
some puritants among the Tamil scholars are hesitant to keep 
this title as such and they have chosen to name it as 
inbathuppal or Life of Pleasure , 

Thiruvalluvar has used the phrase , Kamathirku inbam 
which differentiates between kamam and inbam as cause 
and effect . Therefore to take kāmam as a synanym to inbam 
is to miss the contribution of Thiruvalluvar on the integration 
of all aspects of human life . 

The kamathuppal maybe summarised as follows: 

An young man and an young woman , unknown to 
each other, meet unexpectedly . They are by nature attracted 
to each other; and their inner personalities become one in 
love. Thus, even before marriage there is this wholesome 
experience of the bliss of love. This is called Kalaviyal in Tamil 
which means secret courtship . 

After the first embrace and union , the lover gives 
expression to his exprience with his beloved - her 
tenderness, modesty, her fresh beauty, charm and the like. 

Then follows the next stage where this union has to 
be approved by the society at large as the power of goodness 
( arram ) demands . This is declared by the lover in the 
traditional language of madal by which the lover, in view of 
the opposition by the parents of the lady proposes to seemingly 
cut away his body by being dragged on the horse - shaped 
vehicle formed out of the leaf stalks of palmyra . 


Thirukkural 


277 


Secret Courtship 


Their love - affair serves as the fuel for the scandal 
mongers. This fortunately draws lovers together - a great 
psychological truth , as depicted in the couplets . 

All along , the lovers , though united by heart have to 
stay apart . Even after marriage this sort of separation 
continues , since the man has to stay away due to political or 
social necessity. 


She tries to be rational by having positive thoughts but 
her body revolts against this separation ; it becomes weak ; 
its healthy colour fades ; sleep refuses to aproach her; tears 
brims her eyes . 


There is the conflict between the restraining modesty 
and overpowering love -- a conflict which corrodes her health . 


Against her seeming condemnation , her eyes long for 
the sight of the lover, but in vain . She speaks about taking 
revenge on the eyes because it was only the eyes that had 
the first sight of him and caused her this misery. She blames 
the eyes as if she were separate from them . 

Sweet thoughts become so firmly rooted in her mind 
that even in dreams they prosper, and nature seems to restore 
her joy through dreams. 

The conflicts are being resolved . The lover rushes back 
to her . The long separation so far makes the reunion as fresh 
as the first. Though there is some outside restraint, their inner 
feelings transgress their bounds . Thus ends the pangs of 
seperation with sweet embrace. 

Kāmathuppál is utterly different in content from the 
Kama Sastras of Sanskrit. Unlike the Káma Sãstrās which deal 
with an objective and scientific analysis of sex and sexual 
poses , Kāmathuppal of Thirukkural contains a highly poetic 
exposition of the love between the man and the woman in 
its multitudinous aspects and set in different dramatic and 
lyrical situations. 


III ( 1 ) 

களவியல் 
ON SECRET COURTSHIP 


This first section in part III deals with the romantic 
young man and woman who meet unexpectedly. They fall in 
love at first sight and consummate their premarital love . 


This leads to rumours in the village . The young man 
resorts to ride madal, a horse - like vehicle made of palmyra 
stalks of leaves . 

They secure the acceptance of their parents for their 
match , and their secret courtship is followed by their 
marriage. This is the custom prevailed from time immemorial 
in human hystory. 


Thirukkural 


279 


Secret Courtship 


109. தகையணங்குறுத்தல் 
SMITTEN BY HER BEAUTY 


அணங்குகொல் ஆய்மயில் கொல்லோ கனங்குழை 
மாதர்கொல் மாலும் என் நெஞ்சு . 

1081 
Is she an angel of a rare species of peacock, 
or is she a maid of human kind decked with jewels ? 
perplexed is my heart. 


1082 


நோக்கினாள் நோக்கெதிர் நோக்குதல் தாக்கணங்கு 
தானைக்கொண் டன்னது உடைத்து . 

Who looked at me , 
my looking back at her. 
is like the attacking siren coming with an army. 


1083 


பண்டறியேன் கூற்றென் பதனை இனியறிந்தேன் 
பெண்டகையால் பேரமர்க் கட்டு . 

I know not earlier what is called " Yama " 
the God of death . 
I know it now ; 
it is the warring eyes in a maiden s guise . 


1084 


கண்டார் உயிருண்ணும் தோற்றத்தால் பெண்டகைப் 
பேதைக்கு அமர்த்தன கண் . 

The eyes of this simple maid , 
with feminine grace and innocence, 
seem contrary to her nature ; 
they devour the lives of men who look on them . 


1085 


கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல் 
நோக்கம் இம் மூன்றும் உடைத்து . 

Is it Yama , the God of death , 
or simply the eyes , or is it fawn ? 
the look of this young maiden 
has the qualities of all these three . 


Life with the Passion of Love 


280 


கொடும்புருவம் கோடா மறைப்பின் நடுங்கஞர் 
செய்யல மன்இவள் கண் . 

1086 
Her eyes would not cause me this trembling wound 
If her cruel eyebrows cease to bend , 
stretch and veil her eyes 


கடாஅக் களிற்றின்மேல் கட்படாம் மாதர் 
படாஅ முலைமேல் துகில் . 

1087 
The mantle over her swelling breasts , unsagged , 
resembles the eye - cover of a wild elephant . 


1088 


ஒண்ணுதற் கோஒ உடைந்ததே ஞாட்பினுள் 
நண்ணாரும் உட்கும் என் பீடு . 

Ah ! my might which causes to tremble even foes 
that have not yet faced me in the battle field 
has now broken down by her shining forehead . 


1089 


பிணைஏர் மடநோக்கும் நாணும் உடையாட்கு 
அணி எவனோ ஏதில தந்து ? 

What for these alien ornaments to her 
who has the guileless look of a fawn , 
and modesty in her form ? 


1090 


உண்டார்கண் அல்லது அடுநறாக் காமம் போல் 
கண்டார் மகிழ் செய்தல் இன்று . 

Wine delights only those who taste it . 
It won t delight at mere sight 
like what the passion of love does. 


Thirukkural 


281 


Secret Courtship 


110. குறிப்பறிதல் 
READING HER HEART 


1091 


இருநோக்கு இவளுண்கண் உள்ளது ஒரு நோக்கு 
நோய்நோக்கு ஒன் றந்நோய் மருந்து . 

There are two kinds of look in her painted eyes ; 
one look is the look which causes pain 
and the other is its curing medicine. 


1092 


கண்களவு கொள்ளும் சிறு நோக்கம் காமத்தில் 
செம்பாகம் அன்று பெரிது . 

Her brief furtive look 
is not exactly half of the passion of love; 
it is more than that. 


1093 


நோக்கினாள் நோக்கி இறைஞ்சினாள் அஃதவள் 
யாப்பினுள் அட்டிய நீர் . 

She looked , and by looking at me , 
she drooped her head ; 
that is the watering done by her 
on the springing shoot of her love. 


யான் நோக்குங் காலை நிலன்நோக்கும் நோக்காக்கால் 
தான் நோக்கி மெல்ல நகும் . 

1094 
When I look on her, 
she will look to the earth ; 
when I don t, she will look on me 
and smile a little. 


1095 


குறிக்கொண்டு நோக்காமை அல்லால் ஒரு கண் 
சிறக்கணித்தாள் போல நகும் . 

Short of looking at me directly 
she feigns with a sidelong glance , 
seeming to screw up her eyes, and smiles. 


1 


Life with the Passion of Love 


282 


உறாஅ தவர்போல் சொலினும் செறாஅர்சொல் 
ஒல்லை உணரப் படும் . 

1096 
Though she utters words as if she is not concerned , 
the words of the friendly damsel, devoid of hatred , 
will soon be understood . 


1097 


செறாஅச் சிறுசொல்லும் செற்றார்போல் நோக்கும் 
உறாஅர்போன்று உற்றார் குறிப்பு . 

Seemingly harsh words but not out of any dislike 
and looks as if they were hateful 
are of seeming indifference, but really 
the expression of the loving heart . 


1098 


அசையியற்கு உண்டாண்டோர் ஏஎர்யான் நோக்கப் 
பசையினள் பைய நகும் . 

When I look at her imploringly 
the slender maid melts and softly smiles , 
there is then a charmimg grace . 


1099 


ஏதிலார் போலப் பொதுநோக்கு நோக்குதல் 
காதலார் கண்ணே யுள . 

To cast indifferent look at each other 
as if they were strangers 
will be there between lovers . 


கண்ணொடு கண்இணை நோக்கொக்கின் வாய்ச்சொற்கள் 
என்ன பயனும் இல . 

1100 
When eyes with eyes are in perfect agreement, 
the words of the mouth are of no avail. 


Thirukkural 


283 


Secret Courtship 


111. புணர்ச்சி மகிழ்தல் 
THE JOY OF UNION 


கண்டுகேட்டு உண்டுஉயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் 
ஒண்தொடி கண்ணே உள . 

1101 
All the five senses of seeing , hearing, 
smelling, tasting and touching are there 
in this damsel of shining bangles. 


பிணிக்கு மருந்து பிறமன் அணிஇழை 
தன்நோய்க்குத் தானே மருந்து . 

1102 
The medicine for a disease is something 
different from the thing that causes it; 
but for the disease caused by this jewelled maid , 
she herself is the medicine . 


1103 


தாம்வீழ்வார் மென்தோள் துயிலின் இனிதுகொல் 
தாமரைக் கண்ணான் உலகு ? 

Is the land of the lotus - eyed God , 
that is the heaven , 
sweeeter than the slumber 
on the delicate arms of one s beloved ? * 


1104 


நீங்கின் தெறூஉம் குறுகுங்கால் தண்ணென்னும் 
தீயாண்டுப் பெற்றாள் இவள் ? 

If / withdraw from her, it burns me ;; 
when / approach her it cools me 
wherefrom has she got this kind of fire ? 


1105 


வேட்ட பொழுதின் அவையவை போலுமே 
தோட்டார் கதுப்பினாள் தோள் . 

The arms of the flower - tressed maid 
prove to be whatever things the heart desires, 
at the very moment they arise. 


Lite with the Passion of Love 


284 


1106 


உறுதோறு உயிர்தளிர்ப்பத் தீண்டலால் பேதைக்கு 
அமிழ்தின் இயன்றன தோள் . 

This simple maid s shoulders are of nectar 
since they revive me with thrilling charms 
every time I embrace her. 


1107 


தம்மில் இருந்து தமது பாத்து உண்டற்றால் 
அம்மா அரிவை முயக்கு . 

The embrace of this fair maid 
is pleasant like dwelling in one s own house 
and eating one s own food , 
by sharing with others . 


வீழும் இருவர்க்கு இனிதே வளியிடை 
போழப் படாஅ முயக்கு . 

1108 
For the loveing pair , it is sweet to embrace so tightly 
as not to allow even the air 
to penetrate in between . 


1109 


ஊடல் உணர்தல் புணர்தல் இவைகாமம் 
கூடியார் பெற்ற பயன் . 

Sulking, feeling and mating anew ; 
these are the fruits that lovers reap. 


அறிதோறு அறியாமை கண்டற்றால் காமம் 
செறிதோறும் சேயிழை மாட்டு . 

1110 
The more one learns 
the more one discovers his ignorance , 
the more one moves with this maid with gleaming jewels 
one realises more of his passion . 


Thirukkural 


285 


Secret Courtship 


112. நலம் புனைந்துரைத்தல் 
IN PRAISE OF HER BEAUTY 


1111 


நன்னீரை வாழி அனிச்சமே நின்னினும் 
மென்னீரள் யாம்வீழ் பவள் . 

May you flourish , O , anicham flower ! 
You are indeed good natured with delicacy; 
but more delicate is my beloved . 


1112 


மலர்காணின் மையாத்தி நெஞ்சே இவள்கண் 
பலர்காணும் பூவொக்கும் என்று . 

On seeing flowers you delude , 0 , my heart ! 
since her eyes resemble the flowers 
at which many a man stare . 


முறிமேனி முத்தம் முறுவல் வெறிநாற்றம் 
வேலுண்கண் வேய்த்தோ ளவட்கு . 

1113 
For my bamboo - shouldered damsel, 
tender leaf is her body, pearls her smile , 
natural odour her fragrance and lances her dyed eyes. 


காணிற் குவளை கவிழ்ந்து நிலன்நோக்கும் 
மாணிழை கண்ணொவ்வேம் என்று . 

1114 
If the blue lotus can see her 
it will stoop and look to the ground saying, 
" I can never equal the eyes of this jewelled damsel " 


1115 


அனிச்சப்பூக் கால்களையாள் பெய்தாள் நுசுப்பிற்கு 
நல்ல படாஅ பறை . 

She has worn the anicham flowers 
without removing their stalks ; 
no merry - drum will be beaten , 
for her slender waist , overburdened ,, 


Life with the Passion of Love 


286 


1116 


மதியும் மடந்தை முகனும் அறியா 
பதியிற் கலங்கிய மீன் . 

The stars have become perplexed 
and strayed from their position 
not being able to distinguish 
between the moon and the face of the woman . 


1117 


அறுவாய் நிறைந்த அவிர்மதிக்குப் போல 
மறுவுண்டோ மாதர் முகத்து ? 

Is there any blemish on the maiden s face,, 
as the one on the moon , 
which has just reached its full round 
from its inconstant shape ? 


1118 


மாதர் முகம் போல் ஒளிவிட வல்லையேல் 
காதலை வாழி மதி . 

If you can shine like the face of this maiden 
flourish O , moon ! 
you too are entitled to my love. 


1119 


மலரன்ன கண்ணாள் முகம் ஒத்தி யாயின் 
பலர்காணத் தோன்றல் மதி . 

If you would look like the face of my florid maid 
O , moon ! do not expose yourself for all to see . 


அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் 
அடிக்கு நெருஞ்சிப் பழம் . 

1120 
The anicham flower and the light feather of swan 
are as harsh to the tender feet of the maiden 
as the fruits of the thorny nerunji , a thistle . 


Thirukkural 


287 


Secret Courtship 


113. காதல் சிறப்புரைத்தல் 
THE GLORIFICATION OF LOVE 


1121 


பாலொடு தேன்கலந் தற்றே பணிமொழி 
வாலெயிறு ஊறிய நீர் . 

The due which oozes from the white teeth 
of the maid of soft words 
is like milk , mixed with honey. 


1122 


உடம்பொடு உயிரிடை என்னமற் றன்ன 
மடந்தையொடு எம்மிடை நட்பு . 

Like the bond the soul has with the body 
is my love with this artless lady. 


1123 


கருமணியிற் பாவாய்நீ போதாய்யாம் வீழும் 
திருநுதற்கு இல்லை இடம் . 

O pupil of my dark eyes, 
go away ; 
there is no other abode for my fair - browed maid 
whom I love . 


1124 


வாழ்தல் உயிர்க்கன்னள் ஆயிழை சாதல் 
அதற்கன்னள் நீங்கு மிடத்து . 

It is life to my soul 
when my fair jewelled maid is in union with me ; 
it is as death to it 
when she leaves my side. 


1125 


உள்ளுவன் மன்யான் மறப்பின் மறப்பறியேன் 
ஒள்ளமர்க் கண்ணாள் குணம் . 

I will recall the good nature of this maid 
of bright battling eyes , if I forget her ; 
but I know not forgetting at all. 


Life with the Passion of Love 


288 


1126 


கண்ணுள்ளின் போகார் இமைப்பின் பருவரார் 
நுண்ணியர்எம் காத லவர் . 

He will not depart from my eyes, 
he will not be hurt when / wink ; 
so subtle is my lover. 


1127 


கண்ணுள்ளார் காத லவராகக் கண்ணும் 
எழுதேம் கரப்பாக்கு அறிந்து . 

As my lover abides in my eyes 
I won t even paint them , 
iest he should disappear 
for that long .. 


1128 


நெஞ்சத்தார் காத லவராக வெய்துண்டல் 
அஞ்சுதும் வேபாக்கு அறிந்து . 

As my lover resides in my heart 
| fear eating anything hot, 
lest it should pain him . 


1129 


இமைப்பின் கரப்பாக்கு அறிவல் அனைத்திற்கே 
ஏதிலர் என்னும் இவ் வூர் . 

I know he will disappear for a while if I wink ; 
for which alone 
the village folk would say , " he is heartless ", 


1130 


உவந்துறைவர் உள்ளத்துள் என்றும் இகந்துறைவர் 
ஏதிலர் என்னும் இவ் வூர், 

My lover dwells lovingly for ever 
in my heart ;; 
but, the villagers would say , 
he is heartless living away. 


Thirukkural 


289 


Secret Courtship 


114. நாணுத் துறவுரைத்தல் 
EXPRESSING THEIR LOSS OF DECORUM 


1131 


காமம் உழந்து வருந்தினார்க்கு ஏமம் 
மடலல்லது இல்லை வலி . 

To those who have suffered the pangs of love 
in the wake of separation , after union , 
there is no other source of strength 
than riding the mada !. 


1132 


நோனா உடம்பும் உயிரும் மடலேறும் 
நாணினை நீக்கி நிறுத்து . 

My body and soul that cannot endure 
this anguish of separation 
will mount madal 
by keeping away all delicacy. 


நாணொடு நல்லாண்மை பண்டுடையேன் இன்றுடையேன் 
காமுற்றார் ஏறும் மடல் . 

1133 
Chivalry and sense of shame , once I had , 
but today I am having only madal 
which those thwarted by love would ride. 


1134 


காமக் கடும்புனல் உய்க்குமே நாணொடு 
நல்லாண்மை என்னும் புணை . 

The fierce torrent of the passion of love 
would sweep away the raft 
of manliness and sense of shame . 


1135 


தொடலைக் குறுந்தொடி தந்தாள் மடலொடு 
மாலை உழக்கும் துயர் . 

The maid with the set of slender bangles, 
has given me the pangs of eventide, 
together with the madal , 

. 


Life with the Passion of Love 


290 


1136 


மடலூர்தல் யாமத்தும் உள்ளுவேன் மன்ற 
படல் ஒல்லா பேதைக்கென் கண் . 

Even at midnight I would keep thinking 
of riding the "madal", 
My eyes will not repose in sleep , 
thinking perpetually of my artless maid . 


1137 


கடலன்ன காமம் உழந்தும் மடலேறாப் 
பெண்ணின் பெருந்தக்கது இல் . 
Nothing is of greater worth 

the womanhood , which , 
though vexed by love , like oceantide, 
never rides madal . 


நிறை அரியர் மன் அளியர் என்னாது காமம் 
மறையிறந்து மன்று படும் . 

1138 
Without any regard to the tender modesty 
of the piteous state of women , 
the passion of love steps across the barrier of secrecy 
and courts publicly. 


1139 


அறிகிலார் எல்லாரும் என்றே என் காமம் 
மறுகின் மறுகும் மருண்டு . 

My perplexed passion of love reels confused 
in pubic streets , thinking 
that nobody knows its secret. 


1140 


யாம்கண்ணின் காண நகுப் அறிவில்லார் 
யாம்பட்ட தாம்படா வாறு . 

Not having endured what I have gone through , 
the foolish people laugh at me , 
before my own eyes. 


Thirukkural 


291 


Secret Courtship 


115. அலர் அறிவுறுத்தல் 
INFORMING EACH OTHER ABOUT RUMOURS 


1141 


அலரெழ ஆருயிர் நிற்கும் அதனைப் 
பலரறியார் பாக்கியத் தால் . 

My precious life is saved 
by the rumours being spread ; 
it is my good luck that many know not this secret. 


மலரன்ன கண்ணாள் அருமை அறியாது 
அலர் எமக்கு ஈந்தது இவ் வூர் . 

1142 
Not knowing the rare value of the maiden of florid eyes , 
the village has yielded us this rumour 
that we are lovers . 


உறாஅதோ ஊரறிந்த கௌவை அதனைப் 
பெறாஅது பெற்றன்ன நீர்த்து . 

1143 
Doesn t the rumour known to the village suit me ? 
Even without obtaining her love again , as I desire, 
| feel as if | possessed her already. 


1144 


கவ்வையால் கவ்விது காமம் அது இன்றேல் 
தவ்வென்னும் தன்மை இழந்து . 

My passion for her increases by the rumour; 
otherwise, it would shrink losing its vigour. 


1145 


களித்தொறும் கள்ளுண்டல் வேட்டற்றால் காமம் 
வெளிப்படுந் தோறும் இனிது . 

The more one drinks liquor, 
the more the craving for drinking increases ; 
the more our love is talked over in public , 
sweeter is it to us . 


Lite with the Passion of Love 


292 


1146 


கண்டது மன்னும் ஒருநாள் அலர்மன்னும் 
திங்களைப் பாம்பு கொண் டற்று . 

I met him but a single day, 
but the rumour over our affair has spread 
like seizing of the moon by the serpent. 


1147 


ஊரவர் கௌவை எருவாக அன்னைசொல் 
நீராக நீளும் இந் நோய் . 

With the rumour of the villagers as manure , 
and my mother s harsh words as water, 
this love sickness is fed and grown . 


1148 


நெய்யால் எரிநுதுப்பேம் என்றற்றால் கௌவையால் 
காமம் நுதுப்பேம் எனல் . 

To think of putting out the flame of our love 
by raising rumour over it , 
is like thinking of extinguishing fire 
by pouring ghee over it. 


1149 


அலர்நாண ஒல்வதோ அஞ்சலோம்பு என்றார் 
பலர்நாண நீத்தக் கடை . 

Should I feel ashamed of the rumour 
when he who said " Fear not "" 
has deserted to the scandal of many ? 


1150 


தாம் வேண்டின் நல்குவர் காதலர் யாம் வேண்டும் 
கௌவை எடுக்கும் இவ் வூர் , 

The rumour we desire, the village would raise ; 
my lover will grant, if he so desires. 


293 


IN ( 2 ) 

கற்பியல் 
ON WEDDED LOVE 


The second section on Karpiyal or on wedded love 
covers many phases of love between husband and wife . 
Parting and reünion between them is dealt with in 
characteristic and humorous style in voodal and koodal or 
sulking and union . 


Voodal or sulking is dealt with in the last three 
chapters . The sulky mood makes the succeeding mood of 
love, a precious gain , worthy of achievement by the lady. 
Sulking is like the salt added to the food , when added in 
right proportion . An over doze of salt will spoil the taste of 
food , so any prolongation of the sulky mood amounts to 
torturing the mate who is already in agony. 


Sulking is the charm of love , and the charm of sulking 
is the sweet embrace . 


Thirukkural 


294 


Wedded Love 


116. பிரிவாற்றாமை 
THE PANGS OF SEPARATION 


1151 


செல்லாமை உண்டேல் எனக்குரை மற்றுநின் 
வல்வரவு வாழ்வார்க்கு உரை . 

If there is anything about your not going away, 
speak out to me ; 
if it is about your early return , 
tell them who would be alive then , 


1152 


இன்கண் உடைத்தவர் பார்வல் பிரிவஞ்சும் 
புன்கண் உடைத்தால் புணர்வு . 

His glance was pleasing then ; 
but his union now causes pain 
since it forebodes his departure. 


1153 


அரிதரோ தேற்றம் அறிவுடையார் கண்ணும் 
பிரிவோ ரிடத்துண்மை யான் , 

As separation is a certainty at one time or other 
even with him who knows everything, 
trusting over his words is hardly possible. 


அளித்து அஞ்சல் என்றவர் நீப்பின் தெளித்த சொல் 
தேறியார்க்கு உண்டோ தவறு ? 

1154 
who bestowed love and said , " fear not ", 
if he deserts me now , 
is there fault in the person who trusted his words ? 


1155 


ஓம்பின் அமைந்தார் பிரிவோம்பல் மற்றவர் 
நீங்கின் அரிதால் புணர்வு . 

If you would take care of my life 
see that my lover does not depart; 
if he departs , reunion is hardly possible . 


Life with the Passion of Love 


295 


1156 


பிரிவுரைக்கும் வன்கண்ண ராயின் அரிதவர் 
நல்குவர் என்னும் நசை . 

If he is so hard - hearted 
as to talk of his departure, 
it is vain to hope that he will return 
and bestow his love again. 


1157 


துறைவன் துறந்தமை தூற்றாகொல் முன்கை 
இறை இறவா நின்ற வளை . 

Won t my close fitted bangles 
that have slipped down my wrist now 
decry the parting of my lord ? * 


இன்னாது இனன்இல் ஊர் வாழ்தல் அதனினும் 
இன்னாது இனியார்ப் பிரிவு . 

1158 
It is painful to live in a town 
where there are no kinsmen , 
it is more painful to bear the parting of the beloved . 


1159 


தொடிற்சுடின் அல்லது காமநோய் போல 
விடிற்சுடல் ஆற்றுமோ தீ ? 

Fire burns when touched ; 
but like the love - sickness , 
does it have the power to burn 
when one goes away from it ? 


1160 


அரிதாற்றி அல்லல் நோய் நீக்கிப் பிரிவாற்றிப் 
பின் இருந்து வாழ்வார் பலர் . 

There are many who consent for separation, 
drive away the distress thereof, 
endure the absence of their beloved 
and survive until his return . 


Thirukkural 


296 


Wedded Love 


117. படர்மெலிந் திரங்கல் 
LAMENTING ON SEPARATION 


மறைப்பேன்மன் யானிஃதோ நோயை இறைப்பவர்க்கு 
ஊற்றுநீர் போல மிகும் . 

1161 
I would hide my love - sickness within myself ; 
but it swells like a spring to one who drains it. 


1162 


கரத்தலும் ஆற்றேன் இந் நோயை நோய் செய்தார்க்கு 
உரைத்தலும் நாணுத் தரும் . 

| am not able to concealmy love - sickness ; 
and relating it to one who caused it, 
I am ashamed of. 


1163 


காமமும் நாணும் உயிர்காவாத் தூங்கும் என் 
நோனா உடம்பி னகத்து . 

At the two ends of the pole, that is my soul,, 
the two loads of passion of love and shame 
hang heavy 
regardless of my unenduring body. 


1164 


காமக் கடல்மன்னும் உண்டே அதுநீந்தும் 
ஏமப் புணைமன்னும் இல் . 

Here is the sea of the passion of love, it is true ; 
but there is no safe float 
to cross it with . 


1165 


துப்பின் எவனாவர் மற்கொல் துயர்வரவு 
நட்பினுள் ஆற்று பவர் ? 

What will he turn out to be in enmity 
who brings about this woe into friendship ? 


Life with the Passion of Love 


297 


1166 


இன்பம் கடல்மற்றுக் காமம் அஃதடுங்கால் 
துன்பம் அதனிற் பெரிது . 

The bliss that union yields 
is great as the vast sea ; 
but when the passion of love tortures one 
the pain is far greater than even the sea . 


காமக் கடும்புனல் நீந்திக் கரைகாணேன் 
யாமத்தும் யானே உளேன் . 

1167 
I go on swimming the whirlpool of the passion of love , 
| sight not the shore. 
Now it is midnight ;; 
I am all alone . 


1168 


மன்னுயிர் எல்லாம் துயிற்றி அளித்து இரா 
என்னல்லது இல்லை துணை . 

The night which lulls all souls to sleep 
by bestowing her grace , 
has none but me as her aid . 


1169 


கொடியார் கொடுமையின் தாம் கொடிய இந்நாள் 
நெடிய கழியும் இரா . 

The lengthy nights of these days of separation 
are more cruel than the cruelty of my lord . 


1170 


உள்ளம் போன்று உள்வழிச் செல்கிற்பின் வெள்ளநீர் 
நீந்தல மன்னோஎன் கண் 

If my eyes go there where he is, 
as my mind does, 
they won t swim in the flood of tears . 


Thirukkural 


298 


Wedded Love 


118. கண்விதுப்பழிதல் 
THE EYES SUFFERING FROM EAGERNESS 


1171 


கண்தாம் கலுழ்வது எவன்கொலோ தண்டாநோய் 
தாம்காட்ட யாம்கண் டது . 

I have got this incurable malady 
since these eyes showed him to me ; 
why then should they weep now ? 


1172 


தெரிந்துணரா நோக்கிய உண்கண் பரிந்துணராப் 
பைதல் உழப்பது எவன் ? 

Why do these dyed eyes which looked on him 
without any foresight, lament now , 
instead of bearing it with caring kindness ? 


1173 


கதுமெனத் தாம் நோக்கித் தாமே கலுழும் 
இதுநகத் தக்கது உடைத்து . 

These eyes rushed to see him eagerly 
and now they themselves lament; 
this is simply laughable . 


1174 


பெயலாற்றா நீருலந்த உண்கண் உயலாற்றா 
உய்வில் நோய் என்கண் நிறுத்து . 

These painted eyes , having brought upon me 
the incurable malady 
can no longer weep , the tears having dried up . 


படலாற்றா பைதல் உழக்கும் கடலாற்றாக் 
காமநோய் செய்த என் கண் , 

1175 
My eyes which caused me so much of love sickness 
that the sea cannot match it, 
being unable to lay themselves into sleep , 
suffer torture. 


Life with the Passion of Love 


299 


ஓஒ இனிதே எமக்கிந்நோய் செய்த கண் 
தாஅம் இதற்பட் டது . 

1176 
Oh ! how sweet it is to see 
that these eyes which wrought me this love - sickness, 
are themselves victims of the same anguish ! 


1177 


உழந்துழந்து உள்நீர் அறுக விழைந்திழைந்து 
வேண்டி யவர்க்கண்ட கண் . 

Let these eyes which looked at my lover 
longingly and meltingly , 
suffer and suffer and dry up to their root. 


1178 


பேணாது பெட்டார் உளர்மன்னோ மற்றவர்க் 
காணாது அமைவில கண் . 

There is my lover, not caring for me , 
here are my eyes, restless, not seeing him . 


1179 


வாராக்கால் துஞ்சா வரின்துஞ்சா ஆயிடை 
ஆரஞர் உற்றன கண் . 

When he is away, my eyes find no sleep ; 
when he is here, then too they sleep not; 
either way it is their lot to suffer unceasing pain . 


1180 


மறைபெறல் ஊரார்க்கு அரிதன்றால் எம்போல் 
அறைபறை கண்ணார் அகத்து . 

It is not difficult for the village folk 
to obtain secret from people like me ; 
my eyes would proclaim the love - affair 
like the beaten drum . 


Thirukkural 


300 


Wedded Love 


119. பசப்புறு பருவரல் 
SUFFERING FROM SALLOWNESS 


1181 


நயந்தவர்க்கு நல்காமை நேர்ந்தேன் பசந்த என் 
பண்புயார்க்கு உரைக்கோ பிற ? 

I consented to parting of my beloved ; 
to whom shall I complain now my condition 
of having turned sallow ? * 


1182 


அவர்தந்தார் என்னும் தகையால் இவர்தந்தென் 
மேனிமேல் ஊரும் பசப்பு . 

This paleness claiming itself as his contribution 
creeps proudly and rides on my person . 


சாயலும் நாணும் அவர்கொண்டார் கைம்மாறா 
நோயும் பசலையும் தந்து , 

1183 
He has taken away my comeliness and modesty, 
by giving me, in tum , this love - sickness and sallowness. 


1184 


உள்ளுவன் மன்யான் உரைப்பது அவர்திறமால் 
கள்ளம் பிறவோ பசப்பு ? 

I contemplate about him , 
and what I speak about is but his talents ; 
Is it trickery or something else 
that this sallowness has come upon me ? 


உவக்காண்எம் காதலர் செல்வார் இவக்காண்என் 
மேனி பசப்பூர் வது . 

Look there ; my lover goes away , 
look here ; paleness spreads over me! 


1185 


Lite with the Passion of Love 


301 


விளக்கற்றம் பார்க்கும் இருளேபோல் கொண்கன் 
முயக்கற்றம் பார்க்கும் பசப்பு . 

1186 
Just as darkness awaits the putting off of the lamp , 
the sallowness waits for my husband s embrace 
to slacken from my arms. 


1187 


புல்லிக் கிடந்தேன் புடைபெயர்ந்தேன் அவ்வளவில் 
அள்ளிக்கொள் வற்றே பசப்பு . 

| lay in his close embrace ; 
I just turned aside ; 
and in a trice this paleness came in a flood 
as if it would engulf me . 


1188 


பசந்தாள் இவள் என்பது அல்லால் இவளைத் 
துறந்தார் அவர் என்பார் இல் . 

There are people to reproach me 
saying " she has grown pale " 
but there is none to point out, 
" he has deserted me " . 


1189 


பசக்கமன் பட்டாங்குஎன் மேனி நயப்பித்தார் 
நன்னிலையர் ஆவர் எனின் . 

Who won my consent for his departure 
if he remains in good state , 
let my body sutter its due 
and turn pale. 


பசப்பெனப் பேர்பெறுதல் நன்றே நயப்பித்தார் 
நல்காமை தூற்றார் எனின் . 

1190 
It is good to be said of me as having turned sallow , 
if people do not reproach him . 


Thirukkural 


302 


Wedded Love 


120. தனிப்படர் மிகுதி 
THE LONELY ANGUISH 


தாம்வீழ்வார் தம்வீழப் பெற்றவர் பெற்றாரே 
காமத்துக் காழில் கனி . 

1191 
Those who love and who are beloved 
are blessed with the seedless fruit of the passion of love . 


1192 


வாழ்வார்க்கு வானம் பயந்தற்றால் வீழ்வார்க்கு 
வீழ்வார் அளிக்கும் அளி . 

The caress, the lover showers on his beloved 
is like bestowing of rain by the clouds above 
to the living beings. 


1193 


வீழுநர் வீழப் படுவார்க்கு அமையுமே 
வாழுநம் என்னும் செருக்கு . 

The pride that says , " we do live " 
will befit the ones 
who love and are beloved. 


1194 


வீழப் படுவார் கெழீஇயலர் தாம்வீழ்வார் 
வீழப் படாஅர் எனின் . 

Even those who are esteemed high by others 
are unfortunate wretches 
if they are not loved by their beloved. 


1195 


நாம்காதல் கொண்டார் நமக்கெவன் செய்பவோ 
தாம்காதல் கொள்ளாக் கடை ? 

What good will our beloved do to us 
if they love us not ? 


Life with the Passion of Love 


303 


ஒருதலையான் இன்னாது காமம்காப் போல 
இருதலை யானும் இனிது . 

1196 
If one - sided , love is painful ; 
it is sweet indeed if it is on both sides , well poised , 
like shoulder - pole . 


1197 


பருவரலும் பைதலும் காணான்கொல் காமன் 
ஒருவர்கண் நின்றொழுகு வான் ? 

Would not the cupid who remains on one side, 
assailing me alone, 
see my paleness and pain ? 


1198 


வீழ்வாரின் இன்சொல் பெறாஅது உலகத்து 
வாழ்வாரின் வன்கணார் இல் . 

There is no one in the world so hard - hearted 
as the women who survive 
without words of love from their beloved . 


நசைஇயார் நல்கார் எனினும் அவர்மாட்டு 
இசையும் இனிய செவிக்கு . 

1199 
Even though my lover accords not any grace to me, 
words about him are still sweet to my ears . 


1200 


உறாஅர்க்கு உறுநோய் உரைப்பாய் கடலைச் 
செறாஅஅய் வாழிய நெஞ்சு 

You would tell your anguish to him 
who loves you not ; 
long live, my heart, 
you had better try to dry up the sea . 


Thirukkural 


304 


Wedded Love 


121. நினைந்தவர் புலம்பல் 
SIGHING FOR THE ABSENT LOVER 


1201 


உள்ளினும் தீராப் பெருமகிழ் செய்தலால் 
கள்ளினும் காமம் இனிது . 

Even while thinking of it, love delights endlessly ; 
it is therefore sweeter than wine. 


1202 


எனைத்தொன்று இனிதேகாண் காமம்தாம் வீழ்வார் 
நினைப்ப வருவதொன்று இல் . 

Love in any degree is sweet; 
for even on thinking of one s beloved ,, 
the sorrow due to separation will be nought. 


1203 


நினைப்பவர் போன்று நினையார்கொல் தும்மல் 
சினைப்பது போன்று கெடும் . 

| was about to sneeze , but I did not ; 
is it that he was about to think of me 
but did not ? 


யாமும் உளேங்கொல் அவர்நெஞ்சத்து எம்நெஞ்சத்து 
ஓஒ உளரே அவர் . 

1204 
Do I also remain in his heart ? 
In my heart, Oh ! he does exist. 


தம்நெஞ்சத்து எம்மைக் கடிகொண்டார் நாணார்கொல் 
எம்நெஞ்சத்து ஓவா வரல் ? 

1205 
Who has deliberately kept me out of his heart 
is he not ashamed of coming into mine unceasingly ? 


Life with the Passion of Love 


305 


மற்றியான் என்னுளேன் மன்னோ அவரொடுயான் 
உற்றநாள் உள்ள உளேன் . 

1206 
How am I alive still ? 
obviously, I am because of my recollection of the days 
I was with him . 


1207 


மறப்பின் எவனாவன் மற்கொல் மறப்பறியேன் 
உள்ளினும் உள்ளம் சுடும் . 

I am not aware of ever forgetting him ; 
even to think of it burns my heart; 
what will happen if I forget him at all ? 


1208 


எனைத்து நினைப்பினும் காயார் அனைத்தன்றோ 
காதலர் செய்யும் சிறப்பு ? 

However much I think of him 
he will not chide me ; 
is it not so much of honour 
that my lover affords me ? 


1209 


விளியும் என் இன்னுயிர் வேறல்லம் என்பார் 
அளியின்மை ஆற்ற நினைந்து . 

Thinking much about his lack of tenderness 
who used to say , " we are one , and not different " 
my precious life ebbs away. 


1210 


விடாஅது சென்றாரைக் கண்ணினால் காணப் 
படாஅதி வாழி மதி . 

o , moon , bless you ! do not set in the horizon 
so that I could see him with my eyes 
who, abiding still in my heart, 
has gone away .. 


Thirukkural 


306 


Wedded Love 


122. கனவுநிலை உரைத்தல் 
RELATING HER DREAMS 


1211 


காதலர் தூதொடு வந்த கனவினுக்கு 
யாதுசெய் வேன்கொல் விருந்து ? 

What shall I arrange for feast 
to honour the dream 
that has come to me, bringing a message 
from my lover ? 


1212 


கயலுண்கண் யானிரப்பத் துஞ்சின் கலந்தார்க்கு 
உயலுண்மை சாற்றுவேன் மன் , 

If my carp - like, painted eyes set in sleep 
at my entreaty , 
I shall tell my lover the truth 
of my survival. 


நனவினால் நல்கா தவரைக் கனவினால் 
காண்டலின் உண்டென் உயிர் . 


1213 


My life lasts since I see him in dreams 
who does not favour me in wakeful hours . 


1214 


கனவினான் உண்டாகும் காமம் நனவினால் 
நல்காரை நாடித் தரற்கு . 

The love - bliss that the dream gives 
is to seek and bring him 
who does not cares me in my wakefulness. 


1215 


நனவினால் கண்டதூஉம் ஆங்கே கனவுந்தான் 
கண்ட போழுதே இனிது . 

Seeing him in my waking hours 
was sweet then and there ; 
and in the dream too it is sweet awhile . 


Life with the Passion of Love 


307 


1216 


நனவென ஒன்றில்லை யாயின் கனவினால் 
காதலர் நீங்கலர் மன் . 

If there were no such time as wakefulness, 
my beloved who appears in dreams 
will never leave me. 


1217 


நனவினால் நல்காக் கொடியார் கனவினால் 
என்எம்மைப் பீழிப் பது ? 

Why should the cruel man 
who favours me not in my wakefulness 
torment my soul in dreams ? 


1218 


துஞ்சுங்கால் தோள் மேலர் ஆகி விழிக்குங்கால் 
நெஞ்சத்தர் ஆவர் விரைந்து . 

When I am asleep he rests on my shoulders ; 
when I wake up he hastens to occupy my heart. 


நனவினால் நல்காரை நோவர் கனவினால் 
காதலர்க் காணா தவர் . 

1219 
They reproach my lover, who has not come to me 
in my wakefulness ; 
these poor people do not see him coming to me 
in my dreams . 


1220 


நனவினால் நம்நீத்தார் என்பர் கனவினால் 
காணார்கொல் இவ்வூ ரவர் ? 

The village folk would say 
that he has deserted me ; 
Is it that they do not see him in my dreams ? 


Thirukkural 


308 


Wedded Love 


123. பொழுது கண்டு இரங்கல் 
LAMENTING ADVENT OF EVENING 


1221 


மாலையோ அல்லை மணந்தார் உயிருண்ணும் 
வேலைநீ வாழி பொழுது . 

Long live , you , eve - time, 
you are not evening ; 
you are really the hour that devours 
the life of the wedded women . 


1222 


புன்கண்ணை வாழி மருள்மாலை எம்கேள்போல் 
வன்கண்ண தோநின் துணை ? 

Bless you , O , bewildered evening , 
your eyes too are pale and sad ; 
Is your lover also cruel as mine ? 


1223 


பனி அரும்பிப் பைதல்கொள் மாலை துனிஅரும்பித் 
துன்பம் வளர வரும் . 

The evening with buds of dew , becoming pale , 
comes when my anguish buds 
and my sorrow grows . 


1224 


காதலர் இல்வழி மாலை கொலைக்களத்து 
ஏதிலர் போல வரும் . 

In the absence of my lover, comes the evening, 
like the executioner to the execution ground. 


காலைக்குச் செய்தநன்று என்கொல் எவன்கொல்யான் 
மாலைக்குச் செய்த பகை ? 

1225 
What good did I do to the morning ? 
and what was the harm 
that I did to the evening ? 


Life with the Passion of Love 


309 


1226 


மாலைநோய் செய்தல் மணந்தார் அகலாத 
காலை அறிந்தது இலேன் . 

When my lover was with me 
I know not the pangs, the evening would bring. 


1227 


காலை அரும்பிப் பகலெல்லாம் போதாகி 
மாலை மலரும் இந் நோய் . 

This sickness of mine buds in the morning, 
grows through the day, 
and blossoms in the evening. 


1228 


அழல்போலும் மாலைக்குத் தூதாகி ஆயன் 
குழல்போலும் கொல்லும் படை , 

The shepherd s flute seems to be 
a murderous weapon to me ; 
it is a fore - runner of the approach of evening 
which is like the flame of fire . 


1229 


பதிமருண்டு பைதல் உழக்கும் மதிமருண்டு 
மாலை படர்தரும் போழ்து . 

When the deluding eve - tide that smothers me 
advances and spreads, 
this town will lose its senses 
and be plunged in sorrows. 


1230 


பொருள்மாலை யாளரை உள்ளி மருள்மாலை 
மாயும் என் மாயா உயிர் . 

Thinking of him whose quest is wealth 
this life of mine preserved so long, 
will perish this muddled eve . 


Thirukkural 


310 


Wedded Love 


124. உறுப்புநலன் அழிதல் 

FADING OF BEAUTY 


1231 


சிறுமை நமக்கொழியச் சேட்சென்றார் உள்ளி 
நறுமலர் நாணின கண் . 

Brooding over him who has gone far away, 
leaving misery to us , 
our eyes have lost their lustre and are ashamed 
to see the fragrant flowers . 


1232 


நயந்தவர் நல்காமை சொல்லுவ போலும் 
பசந்து பனிவாரும் கண் . 

Our pallid eyes that shed tears 
seem to proclaim the unkindness of our beloved. 


தணந்தமை சால அறிவிப்ப போலும் 
மணந்தநாள் வீங்கிய தோள் . 

1233 
The shoulders that swelled with joy 
on the nuptial day, 
has now withered so much as to display his desertion . 


பணைநீங்கிப் பைந்தொடி சோரும் துணைநீங்கித் 
தொல்கவின் வாடிய தோள் . 

1234 
The shoulders have lost their wonted comeliness 
at the parting of the beloved ; 
they have now lost their size so much 
that the golden bangles slip down . 


1235 


கொடியார் கொடுமை உரைக்கும் தொடியொடு 
தொல்கவின் வாடிய தோள் , 

The arms, together with the bracelets 
that have lost their wonted beauty, 
will proclaim the heartlessness of the cruel lord . 


Life with the Passion of Love 


311 


1236 


தொடியொடு தோள்நெகிழ நோவல் அவரைக் 
கொடியர் எனக்கூறல் நொந்து . 

Arms becoming thin and armlets loosening, 
I am pained very much 
to hear people denounce my sire cruel. 


1237 


பாடு பெறுதியோ நெஞ்சே கொடியார்க்கு என் 
வாடுதோள் பூசல் உரைத்து ? 

Would you gain glory, O , my heart, 
by telling the cruel man 
the clamour caused by my drooping shoulders ? 


1238 


முயங்கிய கைகளை ஊக்கப் பசந்தது 
பைந்தொடிப் பேதை நுதல் . 

When I just loosened my embracing arms 
the forehead of the artless maid 
grew pale at once. 


முயக்கிடைத் தண்வளி போழப் பசப்புற்ற 
பேதை பெருமழைக் கண் . 

1239 
A breath of cool wind penetrated 
between us , while in close embrace ; 
the poor maid s large rainy eyes dimmed with tears . 


1240 


கண்ணின் பசப்போ பருவரல் எய்தின்றே 
ஒண்ணுதல் செய்தது கண்டு . 

On seeing the plight of the bright forehead 
becoming pale , 
the dimmed eyes became sad . 


Thirukkural 


312 


Wedded Love 


125. நெஞ்சொடு கிளத்தல் 
SPEAKING WITH HER OWN HEART 


நினைத்தொன்று சொல்லாயோ நெஞ்சே எனைத்தொன்றும் 
எவ்வநோய் தீர்க்கும் மருந்து . 

1241 
O my heart ! would you not think and tell me 
some medicine , whatever it may be , 
that can cure this painful disease. 


1242 


காதல் அவரிலர் ஆகநீ நோவது 
பேதைமை வாழி என் நெஞ்சு . 

Bless you , my heart ! 
It is your folly to grieve for his absence 
when he has no love for you . 


1243 


இருந்துள்ளி என்பரிதல் நெஞ்சே பரிந்துள்ளல் 
பைதல் நோய் செய்தார்கண் இல் . 

O my heart ! being with me why do you suffer ? 
There is no thought of kindness in him 
who caused this painful disease. 


1244 


கண்ணும் கொளச்சேறி நெஞ்சே இவை என்னைத் 
தின்னும் அவர்க்காண லுற்று . 

O heart! as you are going to him 
take these eyes too with you ; 
otherwise , they will devour me 
in their longing to see him . 


1245 


செற்றார் எனக்கை விடல்உண்டோ நெஞ்சேயாம் 
உற்றால் உறாஅ தவர் ? 

O my heart! is it possible for us 
to abandon him as our enemy 
who does not reciprocate our love ? 


Lite with the Passion of Love 


313 


1246 


கலந்துணர்த்தும் காதலர்க் கண்டால் புலந்துணராய் 
பொய்க்காய்வு காய்தி என் நெஞ்சு. 

O my heart! when you meet him 
who conciliates you by his art of love making 
you would not even take huff , 
but rush to his embrace ; 
but still, you indulge in false anger ! 


1247 


காமம் விடு ஒன்றோ நாண்விடு நன்னெஞ்சே 
யானோ பொறேன்இவ் விரண்டு . 

O my good heart ! either give up love 
or give up shame. 
I cannot bear both at a time. 


1248 


பரிந்தவர் நல்காரென்று ஏங்கிப் பிரிந்தவர் 
பின்செல்வாய் பேதை என் நெஞ்சு. 

You are a fool , my heart !! 
you follow him who departed us , 
sighing that he is not kind enough to favour us . 


உள்ளத்தார் காத லவராக உள்ளிநீ 
யாருழைச் சேறிஎன் நெஞ்சு ? 

1249 
While the lover resides within yourself, my heart, 
with an exploring mind, whom do you seek to join ? 


1250 


துன்னாத் துறந்தாரை நெஞ்சத்து உடையேமா 
இன்னும் இழத்தும் கவின் . 

By retaining him in our heart 
who deserted us , 
we will still lose our inner beauty. 


Thirukkural 


314 


Wedded Love 


126. நிறையழிதல் 
LOSING MODESTY 


1251 


காமக் கணிச்சி உடைக்கும் நிறையென்னும் 
நாணுத்தாழ் வீழ்த்த கதவு . 

The axe of passion of love 
would break the door of chastity, 
bolted with modesty. 


1252 


காமம் என ஒன்றோ கண்ணின்று என் நெஞ்சத்தை 
யாமத்தும் ஆளும் தொழில். 

The one thing called passion of love 
is heartless ; 
it exerts its sway over my heart 
even during midnight hours . 


1253 


மறைப்பேன்மன் காமத்தை யானோ குறிப்பின்றித் 
தும்மல்போல் தோன்றி விடும் . 

I would conceal my passion of love, 
but, it comes out like a sneeze 
without a warning signal. 


1254 


நிறையுடையேன் என்பேன்மன் யானோஎன் காமம் 
மறை இறந்து மன்று படும் . 

| would claim to have sex - reserve, 
but my passion breaks out 
and shows itself in public. 


செற்றார்பின் செல்லாப் பெருந்தகைமை காமநோய் 
உற்றார் அறிவதொன்று அன்று . 

1255 
The dignity that refuses to chase the indiffereni man 
is not the thing known to them 
who are stricken by the love - sickness . 


Life with the Passion of Love 


315 


1256 


செற்றவர் பின்சேறல் வேண்டி அளித்தரோ 
எற்றென்னை உற்ற துயர் ? 

I am in a position to go after him who hates me ; 
what a wonderful thing is this passion of love 
which has beset me ? 


நாணென ஒன்றோ அறியலம் காமத்தால் 
பேணியார் பெட்ப செயின் . 

1257 
When the lover does all we long for 
in his love - making, 
we are quite unaware of the one thing called modesty. 


பன்மாயக் கள்வன் பணிமொழி அன்றோநம் 
பெண்மை உடைக்கும் படை ? 

1258 
Are not the enticing words of the rogue, 
versed in many a wily art, 
the weapon that breaks away our feminine reserve ? 


1259 


புலப்பல் எனச்சென்றேன் புல்லினேன் நெஞ்சம் 
கலத்தல் உறுவது கண்டு . 

I went planning to sulk 
but , seeing my heart mingling with his , 
| clasped him . 


1260 


நிணம் தீயில் இட்டன்ன நெஞ்சினார்க்கு உண்டோ 
புணர்ந்தூடி நிற்பேம் எனல் ? 

Is it possible for women like us 
whose hearts melt like fat in fire 
to say that we will continue to sulk ? 


Thirukkural 


316 


Wedded Love 


127. அவர்வயின் விதும்பல் 

MUTUAL LONGING 


வாளற்றுப் புற்கென்ற கண்ணும் அவர்சென்ற 
நாளொற்றித் தேய்ந்த விரல் . 

1261 
My eyes have lost their lustre and become dull; 
my fingers worn away by counting the days since he left. 


1262 


இலங்கிழாய் இன்று மறப்பின்என் தோள்மேல் 
கலங்கழியும் காரிகை நீத்து . 

Omy friend , decked with gleaming jewels ! 
If I should forget him this day 
the bracelets will slip down from the arms, 
driving out my comeliness. # 


1263 


உரன்நசைஇ உள்ளம் துணையாகச் சென்றார் 
வரல்நசைஇ இன்னும் உளேன் . 

With courage as his aid , he parted with me 
longing for victory ; 
I still sustain my life because of my longing 
for his return . 


1264 


கூடிய காமம் பிரிந்தார் வரவுள்ளிக் 
கோடுகொ டேறும் என் நெஞ்சு. 

My heart heaves in rapture and climbs high 
thinking of the lover who left the blissful union 
coming again . 


1265 


காண்கமன் கொண்கனைக் கண்ணாரக் கண்டபின் 
நீங்கும் என் மென்தோள் பசப்பு . 

Let me look on my lover to my full satisfaction ; 
the sallowness will then disappear 
from my tender shoulders . 


Life with the Passion of Love 


317 


1266 


வருகமன் கொண்கன் ஒருநாள் பருகுவன் 
பைதல் நோய் எல்லாம் கெட . 

Let my lord come some day, 
I will drink him up 
so as to drive out all this agonizing sickness . 


புலப்பேன்கொல் புல்லுவேன் கொல்லோ கலப்பேன் கொல் 
கண் அன்ன கேளிர் வரின் ? 

1267 
When my eye - like spouse comes back to me , 
shall I draw back, or embrace him , 
or just mingle in union ? 


1268 


வினைகலந்து வென்றீக வேந்தன் மனைகலந்து 
மாலை அயர்கம் விருந்து . 

Let the king engage in actions, 
win the battle and disperse the spoil; 
I will rejoin my wife and feast the eve . 


1269 


ஒருநாள் எழுநாள்போல் செல்லும்சேட் சென்றார் 
வருநாள் வைத்து ஏங்கு பவர்க்கு . 

To those who yearn for their lover to return 
who has gone far away, 
passing of one day will seem as long as 
seven days.. 


1270 


பெறின் என்னாம் பெற்றக்கால் என்னாம் உறின்என்னாம் 
உள்ளம் உடைந்துக்கக் கால் ? 

When my wife is heart broken 
what does it matter if she will ger me back, 
has got me back , or has me in her embrace ? 


Thirukkural 


318 


Wedded Love 


128. குறிப்பறிவுறுத்தல் 
REVEALING WITH SIGN LANGUAGE 


1271 


கரப்பினும் கையிகந்து ஒல்லாநின் உண்கண் 
உரைக்கல் உறுவதொன்று உண்டு . 

Even if you would hide, there is something, 
that your painted eyes will tell me, 
transgressing their bounds. 


கண்நிறைந்த காரிகைக் காம்பேர்தோள் பேதைக்குப் 
பெண்நிறைந்த நீர்மை பெரிது . 

1272 
To this innocent simple lady of bamboo shoulders 
whose beauty fills my eyes , 
the modest feminine nature is great. 


மணியில் திகழ்தரு நூல்போல் மடந்தை 
அணியில் திகழ்வதொன்று உண்டு . 

1273 
There is something that is implied in her jewelled beauty, 
like the thread that is visible 
through the crystal beads . 


1274 


முகைமொக்குள் உள்ளது நாற்றம் போல் பேதை 
நகைமொக்குள் உள்ளதொன்று உண்டு . 

There is something that lurks 
in the budding smile of this artless maid , 
like the fragrance latent in the flower - bud. 


செறிதொடி செய்திறந்த கள்ளம் உறுதுயர் 
தீர்க்கும் மருந்தொன்று உடைத்து . 

1275 
The secret wiles that the close bangled belle has left 
contains a medicine 
that would cure the anguish of my heart. 


Life with the Passion of Love 


319 


1276 


பெரிதாற்றிப் பெட்பக் கலத்தல் அரிதாற்றி 
அன்பின்மை சூழ்வது உடைத்து . 

His ardent love making to my longing 
has an indication ; 
it forebodes his forthcoming departure 
and unusual indifference that follows. 


தண்ணந் துறைவன் தணந்தமை நம்மினும் 
முன்னம் உணர்ந்த வளை . 

1277 
The severence of my lord who rules the cool shore, 
my bangles understand even before me . 

. 


1278 


நெருநற்றுச் சென்றார் எம் காதலர் யாமும் 
எழுநாளேம் மேனி பசந்து . 

My beloved parted with me but yesterday, 
and it is seven days 
since my complexion turned sallow . 


தொடிநோக்கி மென்தோளும் நோக்கி அடிநோக்கி 
அஃதாண்டு அவள்செய் தது . 

1279 
She looked at her armlets , 
looked at her tender arms 
and at her feet ; 
these are the things she did then , revealing herself. 


பெண்ணினால் பெண்மை உடைத்தென்ப கண்ணினால் 
காமநோய் சொல்லி இரவு . 

1280 
It adds feminine charms to womanhood 
to express her love - sickness through eyes 
and pray for relief. 


Thirukkural 


320 


Wedded Love 


129. புணர்ச்சி விதும்பல் 
YEARNING FOR UNION 


1281 


உள்ளக் களித்தலும் காண மகிழ்தலும் 
கள்ளுக்குஇல் காமத்திற்கு உண்டு . 

Rapture at thought and delight at sight 
belong not to liquor but to love . 


தினைத்துணையும் ஊடாமை வேண்டும் பனைத்துணையும் 
காமம் நிறைய வரின் . 

1282 
When the passion of love is as high 
as a palmyra tree, 
sulking should not be there 
even to the extent of a millet seed . 


1283 


பேணாது பெட்பவே செய்யினும் கொண்கனைக் 
காணாது அமையல கண் . 

Though my lord cares me not 
and does only what he pleases, 
my eyes will not ramain peaceful 
without seeing him . 


1284 


ஊடற்கண் சென்றேன்மன் தோழி அதுமறந்து 
கூடற்கண் சென்றது என் நெஞ்சு. 

| went for a huff, my maid - friend , but 
my heart forgot it 
and hastened to embrace him . 


எழுதுங்கால் கோல்காணாக் கண்ணேபோல் கொண்கன் 
பழிகாணேன் கண்ட இடத்து . 

1285 
Like the eyes that cannot see the pencil 
while painting it, 
I see not any blemish of my lord 
when I meet him . 


Life with the Passion of Love 


321 


1286 


காணுங்கால் காணேன் தவறாய காணாக்கால் 
காணேன் தவறல் லவை . 

When I see him I see no fault of him ; 
when I do not see him 
I don t see anything but faults . 


1287 


உய்த்தல் அறிந்து புனல் பாய் பவரேபோல் 
பொய்த்தல் அறிந்து என் புலந்து ? 

Like those who leap in a stream , 
knowing well that it will carry them off , 
why should I feign dislike consciously 
which will fail before long ? 


1288 


இளித்தக்க இன்னா செயினும் களித்தார்க்குக் 
கள்ளற்றே கள்வநின் மார்பு . 

Though it causes despicable harm , 
you , thief, your breast is to me 
what liquour is to the drunkard. 


1289 


மலரினும் மெல்லிது காமம் சிலர் அதன் 
செவ்வி தலைப்படு வார் . 

Sex is more delicate than flowers , 
there are but few who feel its delicacy 
and deal with its nicely 


1290 


கண்ணின் துனித்தே கலங்கினாள் புல்லுதல் 
என்னினும் தான் விதுப் புற்று . 

She showed feigned dislike through eyes , 
but she was distressed to find herself 
overwhelmed with love 
and hastened to embrace me , 
before I did . 


Thirukkural 


322 


Wedded Love 


130. நெஞ்சொடு புலத்தல் 
QUARRELLING WITH HER HEART 


1291 


அவர் நெஞ்சு அவர்க்காதல்கண்டும் எவன்நெஞ்சே 
நீஎமக்கு ஆகா தது ? 

My heart ! you see , his heart is ever his own ; 
even then , why don t you be my own ? 


1292 


உறாஅ தவர்க்கண்ட கண்ணும் அவரைச் 
செறாஅரெனச் சேறி என் நெஞ்சு. 

O heart ! you see , he has no love for you ; 
yet, why do you go to him with hope 
that he will not be displeased ? 


1293 


கெட்டார்க்கு நட்டார்இல் என்பதோ நெஞ்சேநீ 
பெட்டாங்கு அவர்பின் செலல் ? 

O heart ! you follow him at your will; 
is it that there will be no friends at all 
for the one who is ruined ? 


1294 


இனி அன்ன நின்னொடு சூழ்வார்யார் நெஞ்சே 
துனிசெய்து துவ்வாய்காண் மற்று ? 

O heart ! you won t sulk and rejoice in it ; 
who will then consult you in future, 
about such matters ? 


1295 


பெறாஅமை அஞ்சும் பெறின் பிரிவு அஞ்சும் 
அறாஅ இடும்பைத்து என் நெஞ்சு . 

My heart will fear of not - getting him ,, 
and fear of losing him when got, 
it is thus unceasingly in agony. 


Life with the Passion of Love 


323 


1296 


தனியே இருந்து நினைத்தக்கால் என்னைத் 
தினிய இருந்தது என் நெஞ்சு. 

When I was thinking of him in my solitude 
my heart was about to eat me up . 


1297 


நாணும் மறந்தேன் அவர்மறக் கல்லாஎன் 
மாணா மடநெஞ்சிற் பட்டு . 

In the company of my foolish , undignified heart, 
which is unable to forget him , 
I have forgotten even my modesty. 


1298 


எள்ளின் இளிவாம் என்று எண்ணி அவர்திறம் 
உள்ளும் உயிர்க்காதல் நெஞ்சு. 

My heart which clings to life - like love 
will choose to think of his talents alone, 
since it thinks it a disgrace 
to despise him .. 


1299 


துன்பத்திற்கு யாரே துணையாவார் தாமுடைய 
நெஞ்சம் துணையல் வழி ? 

Who will come to my aid at times of grief, 
when my own heart comes not to my relief ? 


தஞ்சம் தமரல்லர் ஏதிலார் தாமுடைய 
நெஞ்சம் தமரல் வழி . 

1300 
When my own heart remains not in relation to me, 
it is not strange 
that strangers are alien to me . 


Thirukkural 


324 


Wedded Love 


131. புலவி 
COYNESS 


1301 


புல்லா திராஅப் புலத்தை அவர்உறும் 
அல்லல் நோய் காண்கம் சிறிது . 

Embrace him not; just feign dislike; 
let us see his distress awhile , 


1302 


உப்பமைந் தற்றால் புலவி அதுசிறிது 
மிக்கற்றால் நீள விடல் . 

Sulking is like salting our food 
to the limited requirement; 
to prolong sulking is like adding more salt, 
spoiling its taste .. 


1303 


அலந்தாரை அல்லல் நோய் செய்தற்றால் தம்மைப் 
புலந்தாரைப் புல்லா விடல் , 

To leave the sulking woman unembraced 
is like adding injury to one 
who is already in agony. 


1304 


ஊடி யவரை உணராமை வாடிய 
வள்ளி முதலரிந் தற்று . 

Not to comfort the maid 
who is resentful, 
is like cutting the withering creeper at its root. 


1305 


நலத்தகை நல்லவர்க்கு ஏஎர் புலத்தகை 
பூஅன்ன கண்ணார் அகத்து . 

It is a lovely grace for the good men of worth 
to see the coyness in the florid maid 
with flower - like eyes . 


Life with the Passion of Love 


325 


1306 


துனியும் புலவியும் இல்லாயின் காமம் 
கனியும் கருக்காயும் அற்று . 

Passion of love, if devoid of soreness and sulk, 
is like a fruit , over - ripe or unripe. 


1307 


ஊடலின் உண்டாங்கோர் துன்பம் புணர்வது 
நீடுவ தன்றுகொல் என்று . 

There is a pain in coyness, with an anxiety 
whether reconciliation and reunion will be 
long delayed . 


1308 


நோதல் எவன்மற்று நொந்தாரென்று அஃதறியும் 
காதலர் இல்லா வழி ? 

What is the use of my grieving, 
when my lover is not by my side 
to realise my suffering and comfort me ? 


1309 


நீரும் நிழலது இனிதே புலவியும் 
வீழுநர் கண்ணே இனிது . 

Water is sweet indeed in the shadow of groves , 
so is the coolness towards him who loves. 


1310 


ஊடல் உணங்க விடுவாரோடு என்நெஞ்சம் 
கூடுவேம் என்பது அவா . 

It is only my desire that makes my heart pine 
for union with him , 
who simply allows my sulking last and wither. 


Thirukkural 


326 


Wedded Love 


132. புலவி நுணுக்கம் 
THE NUANCES OF SULKING 


1311 


பெண்ணியலார் எல்லாரும் கண்ணின் பொது உண்பர் 
நண்ணேன் பரத்தநின் மார்பு . 

All who are feminine devour you with their eyes 
as a common dish ; 
O , whoremaster, I won t clasp your breast , 


1312 


ஊடி யிருந்தேமாத் தும்மினார் யாம்தம்மை 
நீடுவாழ்க என்பாக்கு அறிந்து . 

When I was in sulky mood 
he sneezed , with intention to make me wish him , 
"May you live long ". 


கோட்டுப்பூச் சூடினும் காயும் ஒருத்தியைக் 
காட்டிய சூடினீர் என்று . 

1313 
Even if I wear flowers of a tree 
she would cry wildly, 
"you wear this so as to display before some other woman . " 


1314 


யாரினும் காதலம் என்றேனா ஊடினாள் 
யாரினும் யாரினும் என்று . 
| told her, " | love you more than anybody else" 

, 
she sulked immediately and chid , 
"than whom , than whom ? " 


1315 


இம்மைப் பிறப்பில் பிரியலம் என்றேனாக் 
கண்நிறை நீர்கொண் டனள் . 

" we shall never part ways in this life " , I told her. 
She was at once dissolved in tears , 
thinking of what about the next life . 


Life with the Passion of Love 


327 


உள்ளினேன் என்றேன்மற்று ஏன்மறந்தீர் என்றென்னைப் 
புல்லாள் புலத்தக் கனள் . 

1316 
" I was just thinking of you ", I said . 
""Why then you had forgotten me ? " 
she cried and sulked, 
refusing to embrace me . 


1317 


வழுத்தினாள் தும்மினே னாக அழித்தழுதாள் 
யாருள்ளித் தும்மினீர் என்று . 

When I sneezed she blessed me , 
but at once she countered it and wept asking, 
" who thought of you that you sneezed ? " 


1318 


தும்முச் செறுப்ப அழுதாள் நுமர்உள்ளல் 
எம்மை மறைத்திரோ என்று . 

As I repressed a sneeze 
she wept and cried, 
" were you hiding from me your dear one 
thinking of you " ? 


தன்னை உணர்த்தினும் காயும் பிறர்க்குநீர் 
இந்நீரர் ஆகுதிர் என்று . 

1319 
Even if I coax and pacify her 
she gets angry , saying, 
" This is the way you behave towards other women . " 


நினைத்திருந்து நோக்கினும் காயும் அனைத்து நீர் 
யாருள்ளி நோக்கினீர் என்று . 

1320 
If I keep looking on her in a meditative mood, 
she gets angry , saying, 
"" Thinking of whom have you looked on my person ? " 


Thirukkural 


328 


Wedded Love 


133. ஊடலுவகை 
THE JOY OF SULKING 


1321 


இல்லை தவறவர்க்கு ஆயினும் ஊடுதல் 
வல்லது அவர் அளிக்கு மாறு . 

Even though there is no fault in him , 
sulking with him will bring me 
his conciliating grace. 


ஊடலில் தோன்றும் சிறுதுனி நல்லளி 
வாடினும் பாடு பெறும் . 

1322 
The short - lived little pain caused by my sulking 
is well worth ;; 
his love will bloom thereby, though it may at first seem to shrink. 


1323 


புலத்தலின் புத்தேள்நாடு உண்டோ நிலத்தொடு 
நீரியைந் தன்னார் அகத்து . 

Is there any celestial land 
that gives more happiness than feigned dislike 
towards those who blend with their beloved , 
like water with the soil ? 


1324 


புல்லி விடாஅப் புலவியுள் தோன்றுமென் 
உள்ளம் உடைக்கும் படை . 

in my sulking which will be the cause 
for our unceasing tight embrace, 
will appear the weapon to destory my pride. 


1325 


தவறிலர் ஆயினும் தாம்வீழ்வார் மென்றோள் 
அகறலின் ஆங்கொன்று உடைத்து . 

Even though one is devoid of faults 
there is pleasure of a sort, 
in being kept off for a while 
from the delicate arms of one s beloved . 


Lile with the Passion of Love 


329 


உணலினும் உண்டது அறல்இனிது காமம் 
புணர்தலின் ஊடல் இனிது . 

1326 
t is sweeter to have the food already taken , digested , 
than to eat more ; 
in love too , sulking is sweeter than union . 


1327 


ஊடலில் தோற்றவர் வென்றார் அதுமன்னும் 
கூடலில் காணப் படும் . 

It is the loser in lovers quarrels 
that is the winner, 
this will be seen in their union . 


1328 


ஊடிப் பெறுகுவம் கொல்லோ நுதல்வெயர்ப்பக் 
கூடலில் தோன்றிய உப்பு ? 

Shall we gain again through her sulking, 
the sweetness of tight embrace, 
making her forehead perspire ? 


1329 


1 


ஊடுக மன்னோ ஒளியிழை யாம் இரப்ப 
நீடுக மன்னோ இரா . 

May the belle of shining jewells continue to sulk, 
and the night prolong for me 
to continue to plead her. 


1330 


ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் 
கூடி முயங்கப் பெறின் . 

Sulking is a delight to the passion of love ; 
and the delight of sulking comes 
when one gains a close embrace 


330 


NOTES 


The number in the right refers to the serial number of the 
kural ( couplet) as numbered in the text: 


1 . 


Unlike the English alphabet , every letter of the Tamil 
alphabet has a immanent in it , even as godhead is 
immanent in all the living beings , besides being the 
first . 


2 . 


3 
. 


Vaalarivu denotes pure awareness , Buddhism and 
Jainism advocate the Supreme Being as the one who 
is of pure and nonobjective awareness . J.Krishnamurti , 
the seer and philosopher of the twentieth century, 
wanted every individual to have this pure awareness 
to lead a wholesome life . 
Flower - embedded Superman is the one who has 
attained godhead and who has blossmed in the flower 
- shaped heart of all human beings . In the context of 
this kural - couplet, kural 294 may be refered , which 
says that he who lives true to his consiousness will 
live in the heart of all in the world . 
" would shrink in its nature " the existing water , 
without receiving freshwater through rainfall for 
months together will decay even in the case of the 
vast sea . The inherent nature of sustaining a wide 
variety of aquatic species in the depth of the sea will 
get spoiled if there is no rainfall received now and 
then . The Dead Sea can be quoted as an example . 
In the Indian mythology , Indira is said to be the king 
of heaven . 


17 . 


25 . 


37 . 


Parimelalagar who is considered to be the great and 
respected ancient commentator on Thirukkural has 
distorted very many kurals . His commentary to this 
particular kural, for example can be thus rendered 
into English : 


331 


There s no need to say 
what the fruits of the past life would be . 
you can see it in the two persons , 
one who bears the palanquin , 
and the other who rides on it . 


This sort of commentary goes against the concept of 
Thiruvalluvar which gives the utmost importance to 
hard work and exertion as the way of righteous life . 
His usage of the word Arram is not equivalent to the 
Sanskrit word of Dharma . Arram has an absolute 
meaning in Thirukkural denoting the power of 
goodness whereas Dharma has always a relative 
meaning governed by time, place and the stage of 
the individual. 


As per the concept of Thiruvalluvar the bearer of 
palanquin may possess all the characteristics of 
Arram in the same degree as the man who rides on 
it or even more than him . In this context , kural 973 
may be referred to . 
‘Marram is not contrary to Arram as interpreted by 
Parimelalager. It means Valour here . It is the virtue 
of the warrior. See kural 384. Virtue and love are not 
contradictory to each other. 


76 . 


90 . 


anicham : an extremely sensitive and delicate flower. 


114. This is in consonance with Thiruvalluvar s rational 

ethics . 


115. Saandrore : This word in Tamil is unique for the 

language. This denotes men of perfect goodness . 


126. The five in the case of a tortoise are his head and four 

legs ; in man , his five senses . 


167. In the folk mythology of India , the elder sister of the 

goddess of fortune is misfortune. Misfortune is taken 
care of by the elder goddess and fortune by the 
younger. 


332 


215. The village pond arrests the rain water from running 

away to waste and stores it . The wise man of 
generosity acquires and looks after wealth in order to 
serve the society . 


217. The medicinal tree is the precious alchemist of nature . 

Its leaves , bark , fruit and the root take from the earth 
those essences which relieve various ailments. So does 
the wealth of the great man serve to relieve the 
sufferings of the society . The wealthy man of 

magnanimity is an alchemist . 
242. According to the Tamil way of life , it is the householder 

who , in the course of his life . reaches asceticism . 
Hence , the clause , " through the path of goodness " 
refers to the life of the house holder. In kural 21 , the 
very first phrase of it , " Ozhukkathu neethar " means 
those who have remained in the orderly disposition 
as a householder , renounced the worldly desires 


245. rich earth , wind - encircled -- There is hardly a spot 

in this world where there is no wind. Here , kindliness 
is analogous to wind . Both wind and kindliness are 
essential for life . 


256. Thiş kural is for the purpose of refuting the argument 

of the casuists that it is a sin for a person to kill a 
creature and not for the one eating its flesh already 
killed. In reality, the appetite of the meat eaters is 
the root cause of the killing of the birds and 
animals, whoever may be the butcher, 


270. In the context of this kural, it is better to refer to 

kural 363 which says that there is no other wealth in 
this world or anywhere else as precious as the wealth 
of desirelessness. " Norpar " means one who endures 
one s own sufferings. For such a man , lacking in 
material wealth is not a thing to be worried of, 
because he is already wealthy, his wealth being the 
most precious wealth of desirelessness. Such men are 


333 


but few . Hence the have - nots outnumber the haves 

(enduring ones ) . 
277. Kundri: A carob seed , bright red with a black tip . 
291. Thiruvalluvar wants people to ascertain themselves 

whether goodnes is there in each of their deed and 
word . Hence this kural. 


336. J. Krishnamurti hails death as the process of purgation . 
341. With respect to this kural, kurals 180 , 362 , 363 may 

be referred to 


524. The Tamil classics lay great stress on maintaining 

affection and bondage of relationship with all kith 
and kin . " Sutram " means those that surround ; it 
specially denotes relatives . It is a social obligation to 
keep the " sutram " well fed and clothed out of one s 
wealth . The distribution of the benefits of one s wealth 
among one s relatives and other dependants is 
stressed in this kural. 


610. As per the prevailing Indian mytholgy, here is an 

allusion to one of Vishnu s avathars , when as Vamana 
( the Dwart ), he begged of the asura , King Bali , for 
three feet of earth . Having obtained as per his request, 
he expanded into the huge Trivikrama, measured off 
the earth with one step , the heavens with another, 
and for the third foot was offered Bali s head . 
Thiruvalluvar has utilised this folklore of his time in 
this couplet in order to emphasise the 

significance of unsluggishness. 
771. A reference to engravings on or monuments in stone 

to commemmorate the dead warriors . 
777. Referring to the ornament worn traditionally by the 

heroes . 


913. This may refer to a custom of Nambudri brahmins in 

Kerala as mentioned by Abbe Dubois that if amongst 
them , a girl who had attained puberty died unmarried , 


334 


a man was paid to have connection with the corpse , 
so that the parents might be excul pated of the sin of 
not having got her married in time . But it has been 
denied that such a custom had been in existence . It 

does not exist at present. 
941. Wind , bile and phlegm . 


1050. It is better for them to die than to be a burden to 

others 


1103. Vishnu , the second in the Hindu Trinity is always 

referred to as the lotus - eyed . 
1131. A lover, driven to proclaiming his love so that he could 

marry his lady - love , drew a portrait of her, on it her 
name , her place as well as his own , and mounting a 
horse - like structure made of leaf stalks of palmyra , 
draws it publicly so that the villagers including the 
lady s parents or the king may pity him and effect the 
marriage . This was the ancient practice , known as 
" madal - riding " . 


1157. The convention in ancient Tamil poetry is that 

separation from her lover makes a woman s hands 
thin and her bangles loosen . 


1181. Pallor is a marked change which overtakes a woman s 

complexion when separated from her lover . This plays 

a significant role in Tamil love poetry. 
1203. A popular notion that sneezing is caused to one by 

someone from somewhere thinking about him . 
1208. Said in irony. 


1262. Addressed to her maid friend . 


1330. Thirukkural begins with a , the first letter of Tamil 

alphabet and ends with in , the last letter of the 
language . 


335 


பாட்டு முதற்குறிப்பு அகரவரிசை 


குறள் 


குறள் எண் 


997 


1153 


1160 


537 


503 


443 


210 


565 


241 


847 


611 


198 


483 


254 


247 


757 


குறள் எண் குறள் 
அஃகாமை 

178 அரம்போலும் 
அஃகி அகன் 

175 அரிதரோ 
அகடாரார் 

936 அரிதாற்றி 
அகப்பட்டி 

1074 அரியான்று 
அகர முதல 

1 அரியகற்று 
அகலாது அணு 

691 அரியவற்றுள் 
அகழ்வாரைத் 

151 அருங்கேடன் 
அகனமர்ந்து ஈதலின் 92 அருஞ்செவ்வி 
அகனமர்ந்து செய்யாள் 

84 

அருட்செல்வம் 
அங்கணத்துள் 

720 அருமறை 
அசையியற்கு 

1098 

அருமைஉடைத் 
அச்ச முடையார்க்கு 534 அரும்பயன் 
அச்சமே கீழ் 

1075 அருவினை 
அஞ்சாமை ஈகை 

382 அருளல்லது 
அஞ்சாமை அல் 

497 அருளில்லார்க்கு 
அஞ்சும் அறியான் 

863 அருளென்னும் 
அஞ்சுவதஞ்சாமை 

428 அருளொடும் 
அஞ்சுவ தோரும் 

366 அருள்கருதி 
அடக்கம் அமரருள் 

121 அருள்சேர்ந்த 
அடல்வேண்டும் 

343 அருள்வெஃகி 
அடற்றகையும் 

768 அலந்தாரை 
அடுக்கிய கோடி 

954 அலரெழ 
அடக்கி வரினும் 

625 அலர்நாண 
அடுத்தது காட்டும் 

706 அல்லல் அருளாள் 
அணங்குகொல் 

1081 அல்லவை தேய 
அணி அன்றோ 

1014 அல்லற்பட்டு 
அந்தணர் என்போர் 

30 அவர்தந்தார் 
அந்தணர் நூற்கும் 

543 அவர்நெஞ்சு 
அமரகத்து ஆற்றறுக்கும் 814 அவாஇல்லார்க் 
அமரகத்து வன் 

1027 அவா என்ப 
அமிழ்தினும் 

64 அவாவினை 
அமைந்தாங் 

474 அவிசொரிந் 
அரங்கின்றி 

401 அவையறிந்து 
அரம்பொருத 

888 

அவையறியார் 


755 


285 


243 


176 


1303 


1141 


1149 


245 


96 


555 


1182 


1291 


368 


361 


367 


259 


711 


713 


336 


குறள் 


குறள் எண் குறள் 


குறள் எண் 


441 


179 


163 


147 


384 


49 


754 


142 


189 


150 


1139 


638 


1110 


515 


421 


843 


842 


அவ்வித்து அழுக் 

167 
அவ்விய நெஞ் 

169 
அழக்கொண்ட 

659 
அழச்சொல்லி 

795 
அழல்போலும் 

1228 
அழிவதூஉம் 

461 
அழிவந்த 

807 
அழிவினவை 

787 
அழிவின்று அறை 

764 
அழுக்கற்று அகன்ற 170 
அழுக்காறு அவா 

35 
அழுக்காறு உடையார் 165 
அழுக்காறு என 

168 
அழுக்கா றுடையான்கண் 135 
அழுக்காற்றின் 

164 
அளவல்ல 

289 
அளவளா வில்லா 

523 
அளவறிந்தார் 

288 
அளவறிந்து 

479 
அளவின்கண் 

286 
அளித்தஞ்சல் 

1154 
அறங்கூறான் 

181 
அறஞ்சாரா 

1047 
அறஞ்சொல்லும் 

185 
அறத்தாறு இது 

37 
அறத்தாற்றின் 

46 
அறத்தான் 

39 
அறத்திற்கே 

76 
அறத்தினூஉங்கு 

32 
அறம் பொருள் 

501 
அறவாழி 

8 
அறவினை யாதெனில் 321 
அறவினையும் 

909 
அழனழீஇ 

182 
அறனறிந்து ஆன்ற 635 


அறனறிந்து மூத்த 
அறனறிந்து வெஃகா 
அறனாக்கம் 
அறனியலான் 
அறனிழுக்கா 
அறனெனப் 
அறன் ஈனும் 
அறன் கடை 
அறன்நோக்கி 
அறன்வரையான் 
அறிகிலார் 
அறிகொன்று 
அறிதோறு அறியாமை 
அறிந்தாற்றிச் 
அறிவற்றங் 
அறிவிலார் தாம் 
அறிவிலான் நெஞ்சு 
அறிவினான் ஆகுவ 
அறிவினுள் எல்லாம் 
அறிவின்மை 
அறிவுடையார் ஆவ 
அறிவுடையார் எல்லாம் 
அறிஉரு ஆராயந்த 
அறுவாய் 
அறைபறை 
அற்கா இயல்பிற்றுச் 
அற்றது அறிந்து 
அற்றம் மறைக்கும் 
அற்றம் மறைத்தலோ 
அற்றவர் என்ப 
அற்றாரைத் 
அற்றார் அழிபசி 
அற்றார்க்கொன்று 
அற்றால் அளவறிந்து 


315 


203 


841 


427 


430 


684 


1117 


1076 


333 


944 


980 


846 


365 


506 


226 


1007 


943 


337 


குறள் குறள் எண் குறள் 

குறள் எண் 
அற்றேமென்று 

626 ஆற்றின் அளவறிந்து கற்க 725 
அனிச்சப்பூக் 1115 ஆற்றின் ஒழுக்கி 

48 
அனிச்சமும் 

1120 ஆற்றின் நிலைதளர்ந் 716 
அன்பகத் தில்லா 78 ஆற்றின் வருந்தா 

468 
அன்பறி வாராயந்த 682 ஆற்று பவர்க்கும் 

741 
அன்பறிவு தேற்றம் 

513 ஆற்றுவார் ஆற் - பசி 225 
அன்பிலன் 

862 ஆற்றுவார் ஆற் - இக 891 
அன்பிலார் 

72 ஆற்றுவார் ஆற் பணி 985 
அன்பிற்கும் 71 இகலானாம் 

860 
அன்பின் வழியது 80 இகலிற்கு எதிர் 

858 
அன்பின் விழையார் 

911 இகலின் மிக 

856 
அன்புஈனும் 

74 இகலெதிர் 

855 
அன்புடைமை ... (பண்பு ) 992 இகலென்ப 

851 
அன்புடைமை ( தூது ) 

681 இகலென்னும் 

853 
அன்புநாண் 983 இகல்காணான் 

859 
அன்பும் அறனும் 45 இகழ்ச்சியின் 

539 
அன்புற்று அமர்ந்த 75 இகழ்ந் தெள்ளாது 

1057 
அன்பொரீஇத் 1009 இடமெல்லாம் 

1064 
அன்போடு இயைந் 73 இடனில் பருவத்தும் 

218 
அன்றறிவாம் 36 இடிக்குந்துணை 

447 
478 
ஆகாறு அளவிட்டி 

இடிபுரிந்து எள்ளுஞ் 607 
ஆகூழால் 371 இடிப்பாரை 

448 
642 
ஆக்கமுங் 

654 
இடுக்கட் படினும் 

594 
ஆக்கம் அதர்வினாய்ச் 

1030 

இடுக்கண் கால் 
ஆக்கம் இழந்தே 

593 இடுக்கண் வருங்கால் 621 
ஆக்கம் கருதி 

463 இடும்பைக்கு இடும்பை 623 
ஆங்கமை 740 இடும்பைக்கே 

1029 
ஆபயன் குன்றும் 

560 இடைதெரிந்து 

918 
ஆயும் அறிவினர் 

இணரூழ்த்தும் 

650 
ஆய்ந்தாய்ந்து 792 

308 
இணர்எரிதோய் 

370 
ஆரா இயற்கை 

517 
இதனை இதனால் 

1066 
ஆவிற்கு நீரென்று 

1129 
இமைப்பின் கரப்பாக்கு 

1022 
ஆள்வினையும் 

906 
இமையாரின் 

493 
ஆற்றாரும் 

1315 
இம்மைப் பிறப்பில் 

477 
ஆற்றின் அளவறிந்து ஈக 

இயல்பாகும் 

344 


712 


338 


குறள் குறள் எண் குறள் 

குறள் எண் 
இயல்பினான் 47 இவறலும் 

432 
இயல்புளிக் 545 இழத்தொறூஉம் 

940 
இயற்றலும் 385 இழிவறிந்து 

946 
இரக்க இரத்தக்கார்க் 1051 இழுக்கல் 

415 
இரத்தலின் 229 இழுக்காமை 

536 
இரத்தலும் 1054 இழைத்ததிக 

779 
இரந்தும் 1062 இளித்தக்க 

1288 
இரப்பன் இரப்பாரை 1067 இளிவரின் 

970 
இரப்பாரை 1058 இளைதாக 

879 
இரப்பான் வெகு 1060 இளையர் 

698 
இரவார் இரப் 1035 இறந்தமைந்த 

900 
இரவுள்ள 

1069 இறந்த வெகுளியின் 531 
இரவென்னும் 1068 இறந்தார் 

310 
இருநோக்கு 1091 இறப்பே புரிந்த 

977 
இருந்துள்ளி 1243 இறல் ஈனும் 

180 
இருந்தோம்பி 
81 இறுதி பயப்பினும் 

690 
இருபுனலும் 237 இறைகடியன் 

564 
இருமனப் பெண்டிர் 920 இறைகாக்கும் 

547 
இருமை வகைதெரிந்து 23 இற்பிற- கண் அல்லது 951 
இருவேறு உலகத்து 374 இற்பிற - கண்ணேயும் 1044 
இருள் சேர் 

இனத்தற்றி 

568 
இலக்கம் 627 இனம்போன்று 

822 
இருள் நீங்கி 352 இனி அன்ன 

1294 
இலங்கிழாய் 

1262 இனிய உளவாக 

100 
இலமென்று அசைஇ 1040 இனைத்துணைத் 

87 
இலமென்று வெஃகுதல் 174 இனையர் 

790 
இலர்பல ராகிய 

270 இன்கண் உடைத்தவர் 1152 
இலனென்னும் 
223 இன்சொலால் ஈத் 

387 
இலன் என்று 205 இன்சொலால் ஈரம் 

91 
இல்லதென் 53 இன்சொல் இனி 

99 
இல்லாரை 752 இன்பத்துள் 

854 
இல்லாளை 

905 இன்பத்துள் - விழை 629 
இல்லாள் கண் 903 இன்பம் இடையறா 

369 
இல்லை தவறவர்க்கு 
1321 இன்பம் ஒருவற்கு 

1052 
இல்வாழ்வான் 
41 இன்பம் கடல் 

1166 


5 


பய 


339 


குறள் 


குறள் எண் குறள் 

குறள் எண் 
இன்பம் விழை - இடும்பை 628 உணர்வ துடையார் 

718 
இன்பம் விழை- வினை 615 

உணலினும் 

1326 
இன்மை என 1042 உண்டார்கண் 

1090 
இன்மை ஒருவற்கு 988 உண்ணற்க 

922 
இன்மை இடும்பை 

1063 உண்ணாது 

160 
இன்மையின் இன்னா 1041 உண்ணாமை உள்ளது 

255 
இன்மையின் - இன்னாதது 558 உண்ணாமை வேண்டும் 257 
இன்மையுள் இன்மை 153 உதவி வரைத்தன்று 

105 
இன்றியமையாச் . 961 உப்பமைந் 

1302 
இன்றும் வருவது 1048 உயர்வகலம் 

743 
இன்னா எனத்தான் 316 உயிர்உடம்பின் 

330 
இன்செய் தாரை 314 உயிர்ப்ப உளரல்லர் 

880 
இன்னா செய்தார்க்கும் 987 உய்த்தல் 

1287 
இன்னாது இரக்கப் 224 உரமொருவற்கு 

600 
இன்னாது இனன் 1158 உரனென்னும் 

24 
இன்னாமை இன்பம் 630 உரன்நசைஇ 

1263 
ஈட்டம் இவறி 1003 உருவுகண்டு 

667 
ஈதல் இசைபட 231 உருளாயம் 

933 
ஈத்துவக்கும் 229 உரைப்பார் 

232 
ஈர்ங்கை விதிரார் 1077 உலகத்தார் 

850 
ஈவார்கண் 1059 உலகத்தோடு 

140 
ஈன்ற பொழுதிற் 69 உலகந்தழீஇய 

425 
ஈன்றாள் பசி 656 உலைவிடத்து 

762 
ஈன்றாள் முகத்தேயும் 923 உவக்காண்எம் 

1185 
உடம்பாடு இலா 890 உவந்துறைவர் 

1130 
உடம்பொடு 

1122 உவப்பத் தலைக்கூடி 394 
உடுக்கை 788 உழந்துழந்து 

1177 
உடுப்பதூஉம் 1079 உழவினார் 

1036 
உடைசெல்வம் 939 உழுதுண்டு 

1033 
உடைத்தம் 473 உழுவார் 

1032 
89 
உடைமையுள் 

உழைப்பிரிந்து 

530 
உடையரெனப்படுவது 

591 உளபோல் 

574 
உடையார்முன் 395 உளரெனினும் 

730 
921 
உட்கப் படாஅர் 

406 

உளரென்னும் 
உட்பகை 883 

480 
உளவரை தூக்காத 


340 


குறள் எண் 


486 


1327 


1322 


1307 


1310 


1109 


1284 


1328 


1304 


1312 


1329 


1330 


1012 


1013 


797 


உ 


1147 


குறள் 

குறள் எண் குறள் 
உள்ளக் களித்தலும் 1281 ஊக்கமுடையான் 
உள்ளத்தார் 

1249 ஊடலில் தோற்றவர் 
உள்ளத்தால் உள் 

282 ஊடலில் தோன்றும் 
உள்ளத்தால் பொய்யா 294 ஊடலில் உண்டாங் 
உள்ளம் இலா 

598 ஊடல் உணங்க 
உள்ளம் உடைமை 

592 ஊடல் உணர்தல் 
உள்ளம் போன்று 

1170 ஊடற்கண் 
உள்ளற்க 

798 ஊடிப்பெறுகுவம் 
உள்ளியது எய்தல் 

540 ஊடியவரை 
உள்ளிய தெல்லாம் 

309 ஊடியிருந்தேமா 
உள்ளினும் 

1201 ஊடுக மன்னோ 
உள்ளினேன் 

1316 ஊடுதல் 
உள்ளுவ தெல்லாம் 

596 ஊணுடை 
உள்ளுவன்..உரை 

1184 ஊனைக் குறித்த 
உள்ளுவன் - மறப் 1125 ஊதியம் என்பது 
உள்ளொற்றி 

927 ஊரவர் கௌவை 
உறங்குவது 

339 ஊருணி நீர்நிறைந் 
உறன்முறையான் 

885 ஊழி பெயிரினும் 
உறாஅதவர்க்கண் 

1292 ஊழிற் பெருவலி 
உறாஅ தவர்போல 

1096 ஊழையும் 
உறாஅதோ 

1143 ஊறொரால் 
உறாஅர்க்கு 

1200 எச்சமென்று 
உறின்உயிர் 

778 எட்பக வன்ன 
உறின்நட்டு 

812 எண்சேர்ந்த 
உறுதோறு உயிர் 

1106 எண்ணித் துணிக 
உறுபசியும் 

734 எண்ணிய எண்ணி 
உறுபொருளும் 

756 எண்ணியார் 
உறுப்பமைந்து 

761 எண்ணென்ப 
உறுப்பொத்தல் 

எண்பதத்தால் 
உறுவது சீர் 

813 எண்பதத்தான் 
உறைசிறியார் 

680 எண்பொருளவாக 
உற்றநோய் நீக்கி 

442 எதிரதாக் காக்கும் 
உற்றநோய் நோன்றல் 261 எந்நன்றி 
உற்றவன் 

950 எப்பொருளும் ஓரார் 
உற்றான் அளவும் 

949 எப்பொருள் எத் 


215 


989 


* 


380 


620 


662 


1004 


889 


910 


467 


666 


494 


392 


993 


991 


548 


424 


429 


110 


695 


355 


341 


குறள் 


குறள் எண் குறள் 

குறள் எண் 
எப்பொருள் யார் 

423 

ஏந்திய கொள்கையார் 899 
எய்தற்கரியது 489 ஏமுற்றவரினும் 

873 
எரியால் சுடப் 896 ஏரினும் நன்றால் 

1038 
எல்லாப் பொருளும் 746 ஏரின் உழா அர் 

14 
எல்லார்க்கும் எல்லாம் 

582 ஏவவும் செய்கலான் 

848 
எல்லார்க்கும் நன்றாம் 125 ஐந்தவித்தான் 

25 
எல்லா விளக்கும் 299 ஐயத்தின் நீங்கித் 

353 
எலலைக் கண் 

806 ஐயப்படா அது 

702 
எவ்வ துறைவது 426 ஐயுணர்வு 

354 
எழுதுங்கால் 1285 ஓட்டார் பின் 

967 
எழுபிறப்பும் 62 ஒண்ணுதற் 

1088 
எழுமை எழுபிறப் 107 ஒண்பொருள் 

760 
எளிதென 145 ஒத்ததறிவான் 

214 
எள்ளாத எண்ணிச் 470 ஒப்புரவினல் வரும் 

220 
எள்ளாமை 

281 ஒருதலையான் 

1196 
எள்ளின் இளிவாம் 1298 ஒருநாள் எழுநாள் 

1269 
எற்றிற்குரியர் 1080 ஒருபொழுதும் 

337 
எற்றென்று 

655 ஒருமைக்கண் 

398 
எனைத்தானும் எஞ் 

317 ஒருமைச் செய 

835 
எனைத்தானும் நல் 

416 ஒருமை மகளிரே 

974 
எனைத்திட்பம் 670 ஒருமையுள் 

126 
144 
எனைத்துணையர் 

763 

ஒலித்தக்கால் 
எனைத்து நினைப் 1208 

818 

ஒல்லும் கருமம் 
எனைத்தும் 

820 ஒல்லும் வகையான் 

33 
எனைத்தொன்றும் 

1202 ஒல்லும் வாயெல்லாம் 673 
எனைப்பகை 207 ஒல்வதறிவது 

472 
750 
எனைமாட்சித் 

137 
ஒழுக்கத்தின் எய்துவர் 
514 

136 

ஒழுக்கத்தின் ஒல்கார் 
எனைவகையான் 
என்பிலதனை 

77 ஒழுக்கத்து 

21 
652 
என்றும் ஒருவுதல் 

139 
ஒழுக்க முடையவர்க்கு 

771 
என்னைமுன் 

952 
ஒழுக்கமும் 

1006 
ஏதம் பெருஞ் 

133 
ஒழுக்கம் உடைமை 

837 
ஏதிலார் ஆரத் 

131 

ஒழுக்கம் விழுப்பம் 
ஏதிலார் குற்றம் 

190 

ஒழுக்காறாக் 

1099 
ஏதிலார் போலப் 

714 
ஒனியார் முன் 


161 


342 


குறள் குறள் எண் குறள் 

குறள் எண் 
ஒளிஒருவற்கு 971 கண்தாம் கலுழ்வ 

1171 
ஒறுத்தாரை 155 கண்டு கேட்டு 

1101 
ஒறுத்தார்க்கு 

156 கண்ணிற்கு அணி 

575 
ஒறுத்தாற்றும் 

579 கண்ணின் துனி 

1290 
ஒற்றினான் ஒற்றிப் 

583 கண்ணின் பசப்போ 

1240 
ஒற்றும் உரைசான்ற 

581 கண்ணுடையர் 

393 
ஒற்றொற்றித் 588 கண்ணும் கொளச் 

1244 
ஒற்றொற் றுணராமை 589 கண்ணுள்ளார் 

1127 
ஒன்றா உலகத்து 233 கண்ணுள்ளின் 

1126 
ஒன்றாக நல்லது 323 கண்ணொடு கண் 

1100 
ஒன்றாமை 

886 கண்ணோட்டத் 

572 
ஒன்றானும் 

128 கண்ணோட்டம் இல் 577 
ஒன்றெய்தி 932 கண்ணோட்டம் என் 

571 
ஒன்னார்த் 

264 கண்தாம் கலுழ்வ 

1171 
ஓஒ இனிதே 1176 கண்நிறைந்த 

1272 
ஓஒதல் வேண்டும் 653 கண்நின்று கண் 

184 
ஓதி உணர்ந்தும் 834 கதங்காத்துக் 

130 
ஓம்பின் அமைந் 1155 கதுமெனத் தாம் 

1173 
ஓர்த்துள்ளம் 357 கயலுண்கன் 

1212 
ஓர்ந்துகண் 541 கரத்தலும் 

1162 
கடலன்ன 1137 கரப்பவர்க்கு 

1070 
கடலோடா 496 கரப்பிடும்பை 

1056 
கடன் என்ப 

981 கரப்பிலா நெஞ் 

1053 
கடனறிந்து 

687 கரப்பிலார் வையத்து 

1055 
கடாஅ உரு 585 கரப்பினுங் 

1271 
கடா அக்களிற் 1087 கரவாது உவந் 

1061 
கடிதோச்சி 

562 கருமஞ் சிதையாமல் 578 
கடிந்த கடிந் 658 கருமணியிற் 

1123 
கடுஞ்சொல்லன் 
566 கருமத்தால் 

1011 
கடுமொழியும் 
567 கருமம் செய 

1021 
கடைக்கொட்கச் 
663 கருவியும்காலமும் 

631 
கணைகொடிது 
279 கலங்காது கண் 

668 
கண்களவு 
1092 கலந்துணர்த்தும் 

1246 
கண்டது மன்னும் 

1146 
கண்டார் 

1084 


343 


குறள் எண் 


1114 


1286 


1265 


440 


1224 


1211 


1242 


870 


507 


1164 


1134 


1167 


1251 


1163 


1252 


1131 


1247 


360 


குறள் 
கல்லா ஒருவன் 
கல்லாத மேற் 
கல்லா தவரின் 
கல்லா தவரும் 
கல்லாதான் ஓட்பம் 
கல்லாதவன் சொற்கா 
கல்லார்ப் பிணிக் 
கல்லான் வெகுளும் 
கவறும் கழகமும் 
கவ்வையால் 
கழாஅக்கால் 
களவினால் ஆகிய 
களவின்கண் 
களவென்னும் 
களித்தறியேன் 
களித்தானைக் 
களித்தொறும் 
கள்வார்க்குத் 
கள்ளுண்ணாப் 
கறுத்து இன்னா 
கற்க கசடறக் 
கற்றதனா லாய 
கற்றறிந்தார் 
கற்றாருள் கற்றார் 
கற்றார் முன் 
கற்றில னாயினும் 
கற்றீண்டு 
கற்றுக்கண் 
கனவினான் 
கனவினும் 
காக்க பொருளா 
காக்கை கரவா 
காட்சிக் கெளியன் 
காணாச் சினத்தான் 
காணாதான் 


குறள் எண் குறள் 
405 

காணிற் குவளை 
845 காணுங்கால் 
729 

காண்க்மன் 
403 காதல காதல் 
404 காதலர் இல்வழி 
402 

காதலர் தூதொடு 
570 

காதல் அவரில 

காதன்மை 
935 

காமக்கடல் 
1144 காமக் கடும் - உய் 
840 

காமக் கடும் - நீந் 
283 

காமக் கணிச்சி 
284 

காமழும் நாணும் 
287 

காமமென 
928 

காமம் உழந்து 
929 காமம் விடு 
1145 

காமம் வெகுளி 
290 

காலத்தினாற் 
930 

காலம் கருதி 
312 காலாழ் களரில் 
391 காலை அரும்பிப் 
2 

காலைக்குச் 
717 கான முயலெய்த 
722 குடம்பை 
724 

குடிசெய்வல் 
414 குடிசெய்வார்க்கு 
356 

குடிதழீஇக் 
686 குடிபுறங் காத் 
1214 குடிப்பிறந்தார் 
819 குடிப்பிறந்து - குற் 
122 

குடிப்பிறந்து - தன் 
527 குடிமடிந்து 
386 குடியாண்மை 
866 

குடியென்னும் 
849 

குணநலம் 


102 


485 


500 


1227 
1225 


772 


338 


1023 


1028 


544 


549 


957 


502 


794 


604 


609 


601 


982 


344 


குறள் குறள் எண் குறள் 

குறள் எண் 
குணமென்னும் 29 கேட்டினும் 

796 
குணம்நாடிக் 504 கேட்பினுங் 

418 
குணனில னாய்க் 868 கேளிழுக்கம் 

808 
குணனும் குடிமை 

793 கைம்மாறு வேண்டா 211 
குலஞ்சுடும் 1019 கையறியாமை 

925 
குழல்இனிது 

66 கைவேல் களிற்றொடு 774 
குறிக்கொண்டு 1095 கொக்கொக்க 

490 
குறித்தது 704 கொடியார் யின் 

1169 
குறிப்பறிந்து 696 கொடியார் 
உரை 

1235 
குறிப்பிற் - ராவாயின் 705 கொடுத்தலும் 

525 
குறிப்பிற் ரவாரை 703 கொடுத்தும் 

867 
குற்றமே காக்க 434 கொடுப்பது அழுக் 

166 
குற்றம் இலனாய்க் 1025 கொடுப்பதூஉம் 

1005 
குன்றன்னார் 898 கொடும்புருவம் 

1086 
குன்றின் அனையாரும் 965 கொடையளி 

390 
குன்றேறி 758 கொலைமேற்கொண் 

551 
1264 கொலையிற் 

550 
கூத்தாட்டு 332 கொலைவினையர் 

329 
கூழும் குடியும் 554 கொல்லாமை 

326 
கூறாமை நோக்கிக் 

701 கொல்லா நலத் 

984 
கூற்றத்தைக் 894 கொல்லான் 

260 
கூற்றமோ 1085 கொளப்பட்டேம் 

599 
கூற்றம் குதித் 

269 கொளற்கரிதாய்க் 

745 
கூற்றுடன்று 

765 கொன்றன்ன 

109 
கெடல் வேண்டின் 

893 கோட்டுப் பூச் 

1313 
கெடாஅ வழி 

809 

கோளில் 
கெடுங்காலைக் 799 சமன்செய்து 

118 
கெடுப்பதூஉங் 15 சலத்தால் 

660 
கெடுவல்யான் 116 சலம்பற்றிச் 

956 
கெடுவாக 117 சாதலின் இன்னாத 

230 
கெட்டார்க்கு 
1293 சாயலும் 

1183 
கேடறியாக் 736 சார்புணர்ந்து 

359 
கேடில் விழுச் 400 சால்பிற்குக் 

986 
கேடும் பெருக் 115 சான்றவர் 

990 
கேட்டார்ப் 643 சிதைவிடத்து 

597 


கூடிய காமம் 


345 


குறள் 


குறள் எண் 


குறள் எண் 


40 


258 


759 


466 


815 


101 


313 


516 


677 


431 


569 


302 


1151 


1039 


301 


411 


குறள் 
செயற்பாவ தோரும் 
செயிரின் தலைப் 
செய்க பொருளைச் 
செய்தக்க 
செய்தேமஞ் 
செய்யாமற் செய்த 
செய்யாமல் செற் 
செய்வானை 
செய்வினை 
செருக்குஞ் 
செருவந்த 
செல்லா இடத்துச் 
செல்லாமை 
செல்லான் 
செல்லிடத்துக் 
செல்வத்துள் 
செல்விருந்து 
செவிகைப்பச் 
செவிக்குண 
செவிச் சொல்லும் 
செவியிற்சுவை 
செவியுணவிற் 
செறஅச் சிறு 
செறிதொடி 
செறிவறிந்து 
செறுநரைக் 
செறுவார்க்குச் 
செற்றவர் பின் 
செற்றா ரெனக்கை 
செற்றார் பின் 
சென்ற இடத் 
சொலல் வல்லன் 
சொல்லப் பயன் 
சொல்லுக சொல்லிற் 
சொல்லுக சொல்லைப் 


சிறப்பறிய 

590 
சிறப்பு ஈனும் செல்வமும் 31 
சிறப்பு ஈனும் செல்வம் 

311 
சிறப்பொடு 

18 
சிறியார் உணர்ச் 

976 
சிறுகாப்பிற் 

744 
சிறுபடையான் 

498 
சிறுமை நமக் 

1231 
சிறுமை பல 

934 
சிறுமையும் 

769 
சிறுமையுள் 

98 
சிறைகாக்குங் 

57 
சிறைநலனும் 

499 
சிற்றினம் 

451 
சிற்றின்பம் 

173 
சினத்தைப் 

307 
சினமென்னும் 

306 
சீரிடம்காணின் 

821 
சீரினும் சீரல்ல 

962 
சீருடைச் செல்வர் 

1010 
சீர்மைசிறப் 

195 
சுடச்சுடரும் 

267 
சுவைஒளி 

27 
சுழலும் இசை 

777 
சுழன்றும் ஏர்ப்பின் 

1031 
சுற்றத்தால் 

524 
சூழாமல் 

1024 
சூழ்ச்சி முடிவு 

671 
சூழ்வார்கண் 

445 
செப்பம் உடை 

112 
செப்பின் 

887 
செயற்கரிய செய் 

26 
செயற்கை அறிந் 

637 

437 
செயற்பால செய்யா 
செயற்கரிய யாவுள 

781 


86 


389 


412 


694 


420 


413 


1097 


1275 


123 


488 


869 


1256 


1245 


1255 


422 


647 


1078 


200 


645 


346 


குறள் 

குறள் எண் 
சொல்லுதல் 

664 
சொல்வணக்கம் 

827 
சொற்கோட்டம் 

119 
ஞாலங் கருதி 

484 
தகுதி என 

111 
தக்காங்கு 

561 
தக்காரினத் 

446 
தக்கார் தகவிலர் 

114 
தஞ்சம் தமரல்லர் 

1300 
தணந்தமை 

1233 
தண்ணந் துறைவன் 1277 
தந்தை மகற்கு 

67 
தந்நலம் 

916 
தந்நெஞ்சத்து 

1205 
தமராகித் தற் 

529 
தம்பொருள் 

63 
தம்மில் இருந்து 

1107 
தம்மிற்பெரியார் 

444 
தம்மின்தம் 

68 
தலைப்பட்டார் 

348 
தலையின் இழிந்த 

964 
தவஞ் செய்வார் 

266 
தவமறைந்து 

274 
தவமும் தவமுடை 

262 
தவறில ராயினும் 

1325 . 
தள்ளா விளையுளும் 731 
தற்காத்துத் 

56 
தனக்குவமை 

7 
தனியே இருந்து 

1296 
தன்குற்றம் நீக்கிப் 

436 
தன்துணை இன்றால் 875 
தன்னுயிர்க்கு இன் 

318 
தன்னுயிர் தான் 

268 
தன்னுயிர் நீப்பினும் 

327 
தன்னூண் பெருக்கற்கு 
251 


குறள் 

குறள் எண் 
தன்னெஞ்சறிவது 

293 
தன்னை உணர்த் 

1319 
தன்னைத்தான் காக்கின் 305 
தன்னைத்தான் காதவ 

209 
தாமின் புறுவது 

399 
தாம்வீழ்வார் தம்வீழ் 1191 
தாம்வீழ்வார் மென் 

1103 
தாம்வேண்டின் 

1150 
தார்தாங்கிச் 

767 
தாளாண்மை இல் 

614 , 
தாளாண்மை என் 

613 
தாளாற்றித் 

212 
தானம் தவம் 

19 
திறனல்ல 

157 
திறனறிந்து 

644 
தினற்பொருட்டால் 

256 
தினைத்துணை நன்றி 104 
தினைத்துணையாங் 

433 
தினைத்துணையும் 

1282 
தீப்பால தான் 

206 
தீயவை செய்தார் 

208 
தீயவை தீய 

202 
தீயள வன்றித் 

947 
தீயினாற் சுட்ட 

129 
தீவினையார் 

201 
துஞ்சினார்செத் 

926 
துஞ்சுங்கால் 

1218 
துணைநலம் 

651 
துப்பார்க்குத் 

12 
துப்பின் எவனாவர் 

1165 
துப்புரவு இல்லார் 

1050 
தும்முச் செறுப்ப 

1318 
துளியின்மை 

557 
துறந்தாரின் 

159 
துறந்தார்க்குத் 

263 


347 


42 


குறள் 
துறந்தார்க்கும் 
துறந்தார்படிவ 
துறந்தார் பெருமை 
துறப்பார்மன் 
துறைவன் 
துனியும்புலவியும் 
துன்பத்திற்கு 
துன்பம் உறவரினும் 
துன்புறூஉந் 
துன்னாத் துறந் 
துன்னியார் 
தூங்காமை 
தூங்குக தூங்கிச் 
தூய்மை துணைமை 
தூஉய்மை என் 
தெண்ணீர் அடு 
தெய்வத்தான் 
தெய்வந்தொழா 
தெரிதலும் 
தெரிந்த இனத் 
தெரிந்துணரா 
தெருளாதான் 
தெளிவிலதனைத் 
தென்புலத்தார் 
தேரான் தெளிவும் 
தேரான் பிறனைத் 
தேவர் அனையர் 
தேறற்க 
தேறினும் தேறா 
தொகச்சொல்லித் 
தொடங்கற்க 
தொடலைக் குறுந் 
தொடி நோக்கி 
தொடிப் புழுதி 
தொடியொடு 
தொடிற்சுடின் 


குறள் எண் குறள் 

குறள் எண் 
தொட்டனைத் தூறும் 396 
586 தொல்வரவும் 

1043 
22 

தொழுதகை யுள்ளும் 828 
378 தோன்றின் 

236 
1157 நகல்வல்லர் 

999 
1306 நகுதற்பொருட் 

784 
1299 நகைஈகை 

953 
669 நகையும் 

304 
94 நகையுள்ளும் 

995 
1250 நகைவகைய ராகிய 

817 
188 நசைஇயார் 

1199 
383 நச்சப்படாதவன் 

1008 
672 நட்டார்க்கு 

679 
688 நடுவின்றி 

171 
364 நட்டார்க்குறை 

908 
1065 நட்டார் போல் 

826 
619 நட்பிற்கு வீற் 

789 
55 நட்பிற் குறுப்புக் 

802 
634 நண்பாற்றாராகி 

998 
462 நத்தம் போல் 

235 
1172 நயந்தவர்க்கு 

1181 
249 நயந்தவர் நலகாமை 1232 
464 நயனில சொல்லினுஞ் 197 
43 நயனிலன் 

193 
510 நயனுடையான் 

219 
508 நயனொடு நன்றி 

994 
1073 நயன் ஈன்று 

97 
509 நயன் சாரா 

194 
876 நலக்குரியார் 

149 
685 நலத்தகை 

1305 
491 நலத்தின்கண் 

958 
1135 நலம்வேண்டின் 

960 
1279 நல்குரவு என்னும் 

1045 
1037 நல்லவை 

375 
1236 நல்லாண்மை 

1026 
1159 நல்லார்கண் 

408 


348 


குறள் எண் 


1195 


334 


1260 


452 


959 


234 


325 


770 


124 


331 


881 


782 


917 


28 


1138 


154 


1254 


குறள் 

குறள் எண் குறள் 
நல்லாறு எனப் 

324 நாம் காதல் 
நல்லாறு எனினும் 

222 நாளென ஒன்று 
நல்லாற்றால் 

242 நிணந்தீயில் 
நல்லினத்தினூங்குந் 

460 நிலத்தியல்பால் 
நவில்தொறும் 

783 நிலத்தில் 
நற்பொருள் 

1046 நிலவரை நீள் 
நனவினால் கண்ட 

1215 நிலை அஞ்சி 
நனவினால் நம் 

1220 நிலைமக்கள் 
நனவினால் நல்காத 1213 நிலையில் திரியாது 
நனவினால் நல்காரை 1219 நில்லாத வற்றை 
நனவினால் நல்காக் 

1217 நிழல் நீரும் 
நனவென 

1216 நிறைநீர 
நன்மையும் 

511 நிறைநெஞ்சம் 
நன்றறி வாரிற் 

1072 நிறைமொழி 
நன்றாகும் ஆக்கம் 

328 நிறையரியர் 
நன்றாங்கால் 

379 நிறையுடைமை 
நன்றாற்ற லுள்ளுந் 

469 நிறையுடையேன் 
நன்றிக்கு வித் 

138 

நினைத்திருந்து 
நன்றி மறப்பது 

108 

நினைத்தொன்று 
நன்றென்ற 

715 

நினைப்பவர் 
நன்றே தரினும் 

113 

நீங்கான் வெகுளி 
நன்னீரை வாழி 

1111 

நீங்கின் தெறூஉம் 
நாச்செற்று 

335 

நீரும் நிழலது 
நாடாது நட்டலின் 

791 

நீர் இன்று அமை 
நாடென்ப 

739 

நுணங்கிய 
நாடொறும் நாடி 

553 

நுண்ணிய நூல் 
நாடொறும் நாடு 

520 

நுண்ணியம் 
நாணாமை 

833 

நுண்மாண் 
நாணால் உயிரைத் 

1017 

நுனிக்கொம்பர் 
நாணும் மறந் 

1297 

நூலாருள் நூல் 
நாணென ஒன்றோ 

1257 

நெஞ்சத்தார் 
நாணொடு நல் 

1133 

நெஞ்சில் துறவார் 
நாண் அகத் தில்லார் 1020 

நெடுங்கடலும் 
நாண் என்னும் 

924 

நெடுநீர் மறவி 
நாண்வேலி 

1016 

நெடும்புனலுள் 
நாநலம் என்னும் 

641 

நெய்யால் 


1320 


1241 


1203 


864 


1104 


1309 


20 


419 


373 


க 


710 


407 


476 


683 


1128 


276 


17 


605 


495 


1148 


349 


குறள் எண் 


996 


1229 


192 


196 


103 


912 


216 


1248 


132 


88 


599 


376 


811 


482 


1197 


1034 


649 


குறள் 

குறள் எண் குறள் 
நெருநல் உள 

336 பண்புடையார்ப் 
நெருநற்றுச் 

1278 பதிமருண்டு 
நெருப்பினுள் 

1049 பயனில பல்லார் 
நோக்கினாள் நோக்கெதிர் 1082 பயனில் சொல் 
நோக்கினாள் நோக்கி 1093 பயன் தூக்கார் 
நோதல் எவன் 

1308 பயன் தூக்கி 
நோயெல்லாம் 

320 பயன் மரம் 
நோய்நாடி 

948 பரிந்தவர் நல்கா 
நோவற்க 

877 பரிந்தோம்பிக் 
நோனா உடம்பும் 

1132 பரிந்தோம்பிப் 
பகச்சொல்லிப் 

187 பரியது கூர்ங் 
பகல் கருதிப் 

852 பரியினும் 
பகல்வெல்லும் 

481 பருகுவார் 
பகுத்துண்டு 

322 பருவத்தோடு 
பகை என்னும் 

871 பருவரலும் 
பகை நட்பாக் 

874 பல்குடை நீழலுந் 
பகை நட்பாம் 

830 பலசொல்லக் 
பகை பாவம் 

146 பலநல்ல கற்ற 
பகைமையும் 

709 பல்குழுவும் 
பகையக 
கயகத்துச் 

723 பல்லவை கற்றும் 
பகையகத்துப் 

727 

பல்லார் பகை 
பசக்கமன் 

1189 பல்லார் முனியப் 
பசந்தாள் 

1188 பழகிய செல்வ 
பசப்பெனப் 

1190 பழகிய நட்பெவன் 
படலாற்றா 

1175 பழிமலைந்து 
படியுடையார் 

606 பழியஞ்சிப் 
படுபயன் 

172 பழுதெண்ணும் 
படைகுடி 

381 

பழைமை எனப் 
படைகொண்டார் 

253 பழையம் எனக் 
பணியுமாம் 

978 பற்றற்ற கண்ணும் 
பணிவுடையன் 

95 பற்றற்ற கண்ணே 
பணைநீங்கிப் 

1234 பற்றற்றேம் 
பண் என்னாம 

573 பற்றிவிடாஅ 
பண்டறியேன் 

1083 பற்றுக பற் 
பண்பிலான் 

1000 பற்றுள்ளம் 


823 


735 


728 


450 


191 


937 


803 


657 


44 


639 


801 


700 


521 


349 


275 


347 


350 


438 


350 


குறள் 


குறள் எண் 


1324 


277 


183 


79 


298 


1222 


1311 


54 


1280 


907 


580 


1174 


1276 


839 
892 


963 


பனி அரும்பிப் 
பன்மாயக் கள்வன் 
பாடு பெறுதியோ 
பாத்தூண் 
பாலொடு 
பிணிக்கு மருந்து 
பிணியின்மை 
பிணையேர் 
பிரித்தலும் 
பிரிவுரைக்கும் 
பிழைத்துணர்ந்தும் 
பிறப்பென்னும் 
பிறப்பொக்கும் 
பிறர்க்கு இன்னா 
பிறர்நாணத் 
பிறர்பழியும் 
பிறவிப் 
பிறன்பழி 
பிறன்பொருளாள் 
பிறன்மனை 
பீலிபெய் 
புகழ்இன்றால் 
புகழ்ந்தவை 
புகழ்படவாழா 
புகழ் புரிந்த 
புக்கில் 
புணர்ச்சி பழகுதல் 
புத்தே ளுலகத் 
புரந்தார்கண் 
புலத்தலின் 
புலப்பலெனச் 
புலப்பேன்கொல் 
புல்லவையுள் 
புல்லாதிராஅப் 
புல்லிக் கிடந்தேன் 


குறள் எண் குறள் 

1223 புல்லி விடாஅப் 
1258 புறங்குன்றிப் 
1237 புறங்கூறிப் 
227 புறத்துறுப்பு 
1121 புறந்தூய்மை 
1102 புன்கண்ணை 
738 பெண்ணியலார் 
1089 

பெண்ணிற் 
633 பெண்ணினால் 
1156 பெண்ணேவல் 
417 பெயக்கண்டும் 
358 

பெயலாற்றா 
972 பெரிதாற்றிப் 
319 பெரிதினிது 
1018 பெரியாரை 
1015 பெருக்கத்து 

10 பெருங்கொடையான் 
186 பெருமை உடை 
141 பெருமைக்கும் 
148 பெருமை பெருமிதம் 
475 பெரும்பொருளால் 
966 பெறாஅமை 
538 பெறின் என்னாம் 
237 பெறுமவற்றுள் 
59 பெற்றான் பெறின் 
340 பேணாது பெட்டார் 
785 பேணாது பெட்பவே 
213 பேணாது பெண் 
780 பேதைபெருங் 
1323 பேதைப் படுக்கும் 
1259 பேதைமையுள் 
1267 பேதைமைஎன்ப 
719 பேதைமை ஒன்றோ 
1301 

பேராண்மை 
1187 பொச்சாப்பார்க்கு 


526 


975 


505 


979 


732 


1295 


1270 


61 


58 


1178 


1283 


902 


816 


372 


832 


831 


805 


773 


533 


351 


குறள் எண் 


602 


624 


742 


1273 


576 


636 


1116 


969 


217 


942 


968 


800 


1142 


1119 


1289 


3 


1112 


குறள் 

குறள் எண் 

குறள் 
பொச்சாப்புக் 

532 மடியை மடியா 
பொதுநலத்தார் 

915 மடுத்தவாய் 
பொதுநோக்கான் 

528 மணிநீரும் 
பொய்படும் 

836 மணியில் திகழ்தரு 
பொய்ம்மையும் 

292 மண்ணோடியைந்த 
பொய்யாமை அன்ன 

296 மதிநுட்பம் 
பொய்யாமை பொய் 

297 மதியும் மடந்தை 
பொருள் தீர்ந்த 

199 

மயிர் நீப்பின் 
பொருட்பெண்டிர் 

913 மருந்தாகித் 
பொருட்பொருளார் 

914 மருந்தென 
பொருளல் லவரைப் 

751 மருந்தோமற்று 
பொருளல்ல வற்றைப் 351 

மருவுக மாசற்றார் 
பொருளற்றார் 

248 மலரன்ன - அரு 
பொருளாட்சி 

252 மலரன்ன முக 
பொருளானாம் 

1002 மலரினும் 
பொருளென்னும் 

753 

மலர்மிசை 
பொருள் கருவி 

675 மலர்காணின் 
பொருள் கெடுத்துப் 

938 மழித்தலும் நீட் 
பொருள் நீங்கிப் 

246 மறத்தல் வெகுளி 
பொருள்மாலை 

1230 மறந்தும் பிறன் 
பொள்ளென 

487 மறப்பினும் 
பொறியின்மை 

618 மறப்பின் 
பொறிவாயில் 

6 

மறமானம் 
பொறுத்தல் 

152 மறவற்க 
பொறையொருங்கு 

733 மறைந்தவை 
போற்றின் 

693 மறைபெறல் 
மகன் தந்தைக்கு 

70 மறைப்பேன்மன் கா 
மக்களே போல்வர் 

1071 மறைப்பேன்மன் யா 
மக்கள் மெய் 

65 மற்றியான் 
மங்கலம் என்ப 

60 மற்றும் தொடர்பு 
மடலூர்தல் 

1136 மனத்தது மாசாக 

603 
மடிமடிக் 

மனத்தானாம் 

608 மனத்தின் அமையா 
மடிமை குடிமைக் 
மடியிலா 

610 மனத்துக்கண் 

617 
மடியுளாள் 

மனத்துளது 


280 


303 


204 


134 


1207 


766 


106 


587 


1180 


1253 


1161 


1206 


345 


278 


453 


825 


34 


454 


352 


குறள் எண் 


295 


459 


458 


457 


456 


455 


884 


51 


52 


904 


901 


556 


692 


1168 


244 


1118 


குறள் 
மனத்தொடு 
மனநலத்தின் 
மனநலம் நன்கு 
மனநலம் மன் 
மனந்தூயார்க் 
மனந்தூய்மை 
மனம்மாணா 
மனைத்தக்க 
மனைமாட்சி 
மனையாளை 
மனைவிழைவார் 
மன்னர்க்கு 
மன்னர் விழைப் 
மன்னுயி ரெல்லாம் 
மன்னுயிர் ஓம்பி 
மாதர் முகம்போல 
மாலைநோய் 
மாலையோ 
மாறுபாடு இல் 
மிகச்செய்து 
மிகல்மேவல் 
மிகினும் குறை 
மிகுதியான் 
முகத்தான் 
முகத்தின் இனிய 
முகத்தின் முதுக்கு 
முகநக நட்பது 
முகம் நோக்கி 
முகைமொக்குள் 
முடிவும் இடை 
முதலிலார்க்கு 
முயக்கிடைத் 
முயங்கிய 
முயற்சி திருவினை 
முரண்சேர்ந்த 


1226 


குறள் 

குறள் எண் 
முறிமேனி 

1113 
முறைகோடி 

559 
முறைசெய்து 

388 
முறைப்படச் 

640 
முற்றாற்றி 

748 
முற்றியும் 

747 
முனைமுகத்து 

749 
முன்னுறக் 

535 
மேலிருந்தும் 

973 
மேற்பிறந்தா 

409 
மையல் ஒருவன் 

838 
மோப்பக் குழையும் 

90 
யாகாவா ராயினும் 

127 
யாங்கண்ணின் 

1140 
யாண்டுச் சென்று 

895 
யாதனின் யாதனின் 

341 
யாதானும் நாடா 

397 
யாமும் உளேங்கொல் 1204 
யாமெய்யாக் 

300 
யாரினும் காதலம் 

1314 
யான் எனது 

346 
யான் நோக்குங் 

1094 
வகுத்தான் 

377 
வகைமாண்ட 

897 
வகையறச் 

465 
வகையறிந்து தற் 

878 
வகையறிந்து வல்லவை 

721 
வசை ஒழிய 

240 
வசையிலா வண்பயன் 239 
வசையென்ப 

238 
வஞ்ச மனத்தான் 

271 
வருகமன் கொண்கன் 1266 
வருமுன்னர்க் 

435 
வருவிருந்து 

83 
வரைவிலா 

919 


1221 


945 


829 


857 


941 


158 


93 


824 


707 


786 


708 


1274 


676 


449 


1239 


1238 


616 


492 . 


353 


குறள் குறள் எண் குறள் 

குறள் எண் 
வலியார்க்கு 861 விளக்கற்றம் 

1186 
வலியார் முன் 250 விளிந்தாரின் 

143 
வலியில் நிலைமையான் 273 விளியுமென் 

1209 
வழங்குவ 955 வினை கலந்து 

1268 
வழிநோக்கான் 

865 வினைக்கண் வினைகெடல் 612 
வழுத்தினாள் 

1317 வினைக்கண் வினையுடை 519 
வறியார்க்கொன்று 

221 வினைக்குரிமை 

518 
வன்கண் குடி 

632 வினைசெய்வார் 

584 
120 
வாணிகஞ் செய் 

661 
வினைத்திட்பம் 

வினைபகை 
வாய்மை 291 

674 
1179 

வினையால் 
வாராக்கால் 

678 
512 
வாரிபெருக்கி 

வினைவலியும் 

471 
1192 
வாழ்வார்க்கு 

1194 
வீழப்படுவார் 

1124 
வாழ்தல் உயிர்க் 

1193 
விழுநர் வீழப் 

1261 
வாளற்றுப் 

1108 

வீழும் இருவர்க்கு 
வாளொடென் 726 

38 

வீழ்நாள் படா 
வாள்போல் 882 

1198 
வீழ்வாரின் 

665 
வான் நின்று 

11 

வீறெய்தி 
வெண்மை 

844 
வானுயர் தோற்றம் 

272 
வெருவந்த 

563 
வானோக்கி 

542 

வெள்ளத்தனைய இடும் 622 
விசும்பின் 

16 
வெள்ளத்தனைய மலர் 

595 
1210 
வேட்ட 

1105 
விடுமாற்றம் 

689 
வேட்பத்தாஞ் 

646 
விண்இன்று 

13 
வேட்பன 

697 
வித்தும் இடல் 

85 
வேண்டற்க வெஃகி 

177 
வியவற்க 

439 
வேண்டற்க வென்றி 

931 
விருந்து புறத் 

82 
வேண்டாமை 

363 
விருப்பறாச் 

522 
வேண்டிய வேண்டி 

265 
விரைந்து 

648 
வேண்டின் உண்டாகத் 

342 
விலங்கொடு 

410 
வேண்டுங்கால் 

362 
வில்லே ருழவர் 

872 

வேண்டுதல் 
விழித்தகண் 

வேலன்று 

546 
776 
விழுப்புண் 

வேலொடு 

552 
162 
விழுப்பேற்றின் 

வைத்தான் வாய் 

1001 
804 
விழைதகையான் 

வையத்துள் 

50 
810 
விழையார் 


விடாஅது 


41 


775 


AN APPRECIATION 


Thiru . K.C. Agamudai Nambi, B.E., M.A. , is a Retired 
Agricultural Engineer . His professional career apart, he is a 
sound scholar in Tamil literature . He is a prolific writer and 
a pleasant conversationalist . His style of writing both in 
Tamil and in English is effective and enticing. He has 
translated the world s greatest classic , namely, Thirukkural 
into English . Several translations are available today . 
To mention a few , Dr. G.U. Pope , K.M. Bala Subramaniam , 
Rajaji, Suddhanantha Bharathi & the like are notable 
personalities. Thiru . Agamudai Nambi has happily, and 
very appropriately joined the above GALAXY OF 
LITERATEURES . I have had occasions to go through 
some of his articles in Tamil as well as in English which 
are exemplary. He is a good critic , and an excellent 
Biographer . In his Thirukkural translation , one can enjoy 
lucidity , brevity and truthfulness to the original . He has 
thoroughly digested the myriad nuances of the 
philosophy of Thiruvalluvar. Added to this , there is a 
pleasantness and felicity of the English language . It may 
not be too much to say that Agamudai Nambi s translation 
is an improvised version of the previous works . I pray that 
the author be blessed with longevity and good health , so 
that he may continue to serve the cause of Tamil language 
and literature . 


N.BALUSAMY 


Dr. N.BALUSAMY M.A. , B.L. , M.Litt . , M.Ed. , Ph.D. , 
Former Dean , 
Faculty of Indian Languages, 
Annamalai University, 
Annamalai Nagar 


